ITUNES 


lona 


கல்வெட்டில் 
ஊர்ப்பெயர்கள் 


ஆர். ஆளவந்தார் 


நல்வாஉ 


கல்வெட்டில் 
ஊர்ப்பெயர்கள் 


ஆசிரியர் ! 
ஆர். ஆளவந்தார் 


யாவரும் 


கேவர் 


STUDIES 


INSTITUTE OF 


OF TAMI 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 

டி . டி . டி . ஐ . தரமணி 
சென்னை - 600 113 


BIBLIOGRAPHICAL DATA 


Kalvettil Orpeyargal 


Title of the Book 
Author 


R. ALAVANDAR 
International Institute of 
Tamil Studies , Madras - 600 113 
International Institute of 
Tamil Studies , Madras -600 113 . 


Publisher 


- 


Publication Number 


69 


Language 


Tamil 


Edition 


First 


Date of Publication 


Paper used 


May , 1983 
16kg D / Dy White printing 
21 x 18 Cms 


Size of the book 


Printing Types used 


10 Point 


Number of Copies Printed 


1209 


Number of pages 


- 


214 + vi = 220 


Price 


Rs . 12 / - ( Rupees Twelve ) 


Printers 


Novel Art Printers 
Madras- 600 014 . 
Phone : 82731 


Paper back 


Binding 
Artist 
Subject 


Easwari 
Place names of Tamilnadu in 
the Tamil Inscriptions. 


OF TAMR 

STUDIES 


வரும் 
கேள் 


ஊரே 


ஒாே 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் 
International Institute of Tamil Studies 
டி : டி . டி . ஐ . அஞ்சல் , சென்னை -600 113 


* 


25-4-1983 


இயக்குநர் 
டாக்டர் ச . வே . சுப்பிரமணியன் 

முன்னுரை 


களை 


உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனம் பல புதிய துறைகளில் நூல் 

வெளியிட்டுக்கொண்டு வருகின்றது . தமிழக ஊர்ப் 
பெயர்கள் பற்றிய ஆய்வையும் அது செய்து கொண்டிருக்கின்றது . 
ஊர்ப்பெயர்கள் பற்றிப் பலரும் இதுவரை ஆய்வு செய்து உள்ளனர் 
இன்னும் முழு நிலையில் தமிழக ஊர்ப்பெயர்கள் அனைத்தும் ஒரே 
இடத்தில் கிடைக்கும் நிலை இருப்பதாகத் தெரியவில்லை . 
சமீபத்தில் கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் பற்றி திரு . ஆர் . 
ஆளவந்தார் அவர்கள் சில மாதங்களாக ஆய்வு செய்து வரு 
கின்றார்கள் அதன் பயனை உலகிற்குத் தெரிவிக்கலாம் என்ற 
நிலையில் அதைத் தற்போது வெளியிடுகிறோம் . 


திரு . ஆர் . ஆளவந்தார் அவர்கள் சமீபத்தில் தமிழர் தோற் 
கருவிகள் என்ற ஒரு நூலை வெளியிட்டார் . அதுவும் இத் 
துறையில் புதிய நூல் . நல்ல 

சிறந்த வரவேற்பைப் 
பெற்றுள்ளது . 


நூல் . 


இதுவரை ‘ கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் பற்றி எந்த வித 
நூலும் வந்ததாகத் தெரியவில்லை சில கட்டுரைகளும் குறிப்பு 
களும் வந்திருக்கலாம் . அதனால் இந்தப் புது முயற்சியைத் 
தமிழுலகிற்குத் தருவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் . ஆனால் 
இன்னும் - கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் பற்றி வெளியீட்டு 
நிலையில் பல நூல்கள் வெளிவர வேண்டும் . ஆய்வுக்குப் பல் 
வழிகளில் இந்த நூல் உதவும் என்று நம்புகிறோம் . இந்த நூலைக் 
கண்ணும் கருத்துமாக நல்ல நிலையில் தயாரித்து அமைத்துள்ள 
திரு. ஆர் . ஆளவந்தார் அவர்களைப் பாராட்டிப் போற்றுகிறேன் . 
இது போன்ற நல்ல பல தமிழர் நூல்களை அவர் தரவேண்டும் 
என்று விரும்பிக் கேட்டுக்கொள்கிறேன் . 


நிறுவனச் செயல்கள் அனைத்திற்கும் ஊக்கமும் ஆக்கமும் 
தருகின்ற மாண்புமிகு கல்வி அமைச்சர் செ . அரங்கநாயகம் அவர் 
களுக்கு எங்கள் அன்பான நன்றியையும் வணக்கத்தையும் எப் 
போதும் தெரிவித்துக்கொள்ளுகின்றோம் . 

அன்புள்ள , 
ச . வே . சுப்பிரமணியன் 


நன்றியுரை 


ஊர்ப் பெயர்கள் பற்றிய ஆய்வினால் சமுதாயம் அடையும் 
பயன் பெரிது . இதை அனைத்துலகும் புரிந்து செயல்பட்டு வரும் 
இக்காலக் கட்டத்தில் உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனமும் ஊர்ப் 
பெயர்கள் பற்றிய ஆய்வுப் பணியை நடத்தி வருகிறது . தமிழக 
ஊர்ப்பெயர்கள் அனைத்தையும் மாவட்ட வாரியாக ஆய்ந்து 
வெளியிடும் திட்டத்தின் தொடக்க நிலையாக இந்நூல் வெளி . 
வருகிறது . கல்வெட்டுகள் வழி தெரிய வரும் ஊர்ப்பெயர்கள் 
உணர்த்தும் செய்திகள் இந்நூலினுள் இடம் பெற்றுள்ளன . 

நல்ல பல திட்டங்களை அமைத்துச் செயல்படுத்துவதன் 
மூலம் தமிழுக்குத் தொண்டு புரிவதையே தன் வாழ்வின் குறிக் 
கோளாகக் கொண்டிருக்கும் நிறுவன இயக்குநர் 

இயக்குநர் டாக்டர் 
ச . வே . சுப்பிரமணியன் அவர்கள் இந்நூலை உருவாக்கி வெளி 
யிடும் வாய்ப்பை எனக்குத் தந்தமைக்கு என் உளமார்ந்த 
நன்றியைத் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் . 

இந்நூல் உருவாகுங்கால் தம் கருத்துகளைத் தந்து துணை 
புரிந்த நண்பர்கள் அனைவர்க்கும் நன்றி . இந்நூலைச் சிறப்புற 
அச்சிட்டுத் தந்த நாவல் அச்சகத்தார்க்கும் நன்றி . 

ஆர் . ஆளவந்தார் 


பொருளடக்கம் 


பக்கம் 


... iii 


முன்னுரை 

டாக்டர் ச . வே . சுப்பிரமணியன் 
நன்றியுரை 

ஆர் . ஆளவந்தார் 
1. ஊர்ப்பெயரும் கல்வெட்டும் 
2. ஊர்ப் பெயர்களின் அமைப்பு முறை 
3. ஊர்ப்பெயர்கள் பெயர் பெற்ற முறைகளில் சில 
4. காலப்போக்கில் ஊர்ப்பெயர்களில் மாற்றம் 

ஏற்பட்ட நிலை 
5. கல்வெட்டில் காணும் ஊர்ப்பெயர்கள் மூலம் 

நாம் அறியும் செய்திகள் 


... iv 
... 1 

7 


... 20 


... 28 


... 33 


பின்னிணைப்பு 1 
கல்வெட்டில் காணப்பெறும் ஊர்ப்பெயர்களும் 
மன்னர்களும் ஆட்சியாண்டும் 


... 45 


பின்னிணைப்பு 2 
கல்வெட்டில் காணும் ஊர் பற்றிய பிற 
செய்திகள் 


... 155 


பின்னிணைப்பு 3 
ஊர்ப் பெயராய்வு தொடர்பான நூல்கள் , 
கட்டுரைகள் , ஆய்வேடுகள் 


-... 207 


கலைச்சொற்கள் 


... 211 


1. ஊர்ப்பெயரும் கல்வெட்டும் 


1 


ஒரு பொருளை , ஒரு மனிதனை , ஓரிடத்தைக் குறிக்க எழுந்த 
குறியீடே பெயர்கள் . பொருளையோ அல்லது மனிதனையோ 
தனித்தறியத் தனிப் பெயர்கள் அமைந்தன போன்று , ஓரிடத்தைப் 
பிற இடங்களினின்றும் பிரித்தறியத் தோன்றியன இடப்பெயர்கள் . 
இடப்பெயர்கள் அல்லது ஊர்ப்பெயர்கள் மிகப் 

பழமை 
வாய்ந்தவை . மனித இனம் ஓரிடத்தில் நிலைத்து வாழத் 
தொடங்கிய காலத்திலேயே இடப்பெயர்களும் தோற்றுவிக்கப் 
பெற்றிருத்தல் வேண்டும் என்ற கருத்து இவண் சுட்டத் 
தக்கது . இப்பெயர்களின் தோற்றம் ஆய்வு செய்து அல்லது 
காரணம் கருதிய நிலையில் முதலில் தோற்றுவிக்கப்படவில்லை . 
தனித் திறமை எதுவுமின்றித் தன்னிச்சையாய்த் தோன்றின ! " 
என்ற எண்ணப்படி ஊர்ப்பெயர்கள் காட்சி தருகின்றன . மக்கள் 
தாங்கள் வாழ்ந்த இயற்கை அமைப்பு , சுற்றுப்புறச்சூழல் போன்ற 
வற்றைக் கொண்டு இயல்பாகப் பெயர் அமைத்த நிலையே 
முதலில் தோற்றம் பெற்றது . பின்னர் செயற்கைப் பொருட்களின் 
வளர்ச்சியில் பல பெயர்கள் உருவாக்கம் பெறத் தொடங்கு 
கின்றன . 

இன்று நாம் அறியக்கூடும் பல பெயர்கள் இயற்கைப் 
பெயர்களாக அமையினும் , அவற்றுள் மிகுதியும் மரபாகப் 
பயின்று வரும் தன்மையையே காண்கின்றோம் . இன்றைய நிலை 
யில் செயற்கைப் பெயர்களே மிகுதியான நகர் , இடங்கள் , ஊர்கள் 
போன்றவற்றிற்குச் சூட்டப்படுதல் வழக்கமாக உள்ளது . 


1. Place Names of Coimbatore District, K. Nachimuthu 
2 . 


கல்வெட்டில் ஊர்ப் பெயர்கள் 


2 


ஊர்ப்பெயரின் சிறப்பு : வரலாற்றை அறிய உதவும் மூலங் 
களுள் ஊர்ப் பெயராய்வும் ஒன்று . காலந்தோறும் தொடர்ந்து 
வரும் ஊர்ப் பெயர்கள் அந்தந்தக் கால மக்கள் வாழ்வியலை நாம் 
அறிந்து கொள்ளப் பெரும் பயனாக அமைகிறது . மேலும் ஒரு 
நாட்டின் பழங்கால வரலாற்றையோ , பண்பாட்டையோ , அறிந்து 
கொள்ள இலக்கியங்கள் , சாசனங்கள் , பழங்காசுகள் , பிறநினைவுச் 
சின்னங்கள் எந்த அளவு துணைபுரிகின்றனவோ அந்த அளவு 
துணைபுரியும் தன்மையும் பெருமையும் ஊர்ப் பெயர்களுக்கும் 
உண்டு . ஆகவே தான் ஊர்ப்பெயர்கள் பழமையின் எச்சங்கள் 
என்று கூறப்படுகின்றன. மேலும் நினைவுச் சின்னங்களோ 
அல்லது புதைபொருள்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்தை 
மட்டுமே அறியத் துணைபுரிவன . ஆனால் பெயர்களோ குறிப்பாக 
ஊர்ப்பெயர்களோ மனித வரலாற்றின் ஒருசில செய்திகளை 
நமக்கு உணர்த்தித் துணைபுரிகின்றன . “ பெயர்களை ஒரு வகை 
யில் புதைபொருட்களுக்கு ஒப்பானவை என்றும் கூறலாம் . புதை 
பொருட்களைப் போலவே பெயர்களும் வரலாற்றுக்கு முற்பட்ட 
காலத்திலிருந்தே வழக்கிலிருந்து வந்திருக்கின்றன . ஆகையால் 
புதைபொருட்களைப் போலவே வரலாற்றுக்கு முற்பட்ட 
காலத்தைப் பற்றிக் கூறும் தன்மையன பெயர்கள் ” 4 
கூறல் மிகையாகாது . 


என்று 


இடப்பெயராய்வின் மூலம் நாம் அறியும் செய்திகள் நமது 
வரலாற்று , பண்பாட்டு , மொழியியல் துறைகளைப் பற்றிய 
ஆய்வுக்குப் பெரிதும் துணை செய்வதோடு இடப் பெயராய்வு 
இல்லையானால் வரலாறு , பண்பாடு , மொழியியல் பற்றிய 
ஆய்வுகள் முழுமையடைந்தனவாகக் கருத முடியாத நிலையில் 
இடப் பெயராய்வு அமைகின்றது . 

இத்தகைய பெருஞ் சிறப்பும் வரலாற்று முக்கியத்துவமும் 
கொண்ட ஊர்ப்பெயர்களை ஆய்வு செய்யும் எண்ணம் பிற 
நாட்டைப் போன்று நம் நாட்டில் செழித்தோங்கவில்லை யெனி 
னும் , இன்று ஊர்ப் பெயர்கள் பற்றித் தொடங்கியுள்ள ஆய்வு 
விழிப்புணர்ச்சி விரைவில் இவ்வாய்வு நம் நாட்டிலும் சிறக்கப் 
போவது உறுதி என்பதைக் கோடிட்டுக் காட்டுகிறது . தமிழ் 


3 , பேரும் பெருமையும் , மா . நயினார் 
4. திருநெல்வேலிமாவட்ட இடப்பெயராய்வு ,, 

மணியன் 


ஆ . சுப்பிர 


எஸ் . 


மா . 


ஊர்ப்பெயரும் கல்வெட்டும் 

3 
நாட்டு ஊர்ப்பெயர்கள் பற்றிய ஆய்வு நிலையில் கி . நாச்சிமுத்து 
வின் கோயம்புத்தூர் மாவட்ட இடப்பெயராய்வு , ஞான 
முத்துவின் கன்னியாகுமரி மாவட்ட ஊர்ப்பெயராய்வு , 
நயினாரின் சுசீந்திரம் கல்வெட்டுகளில் இடப்பெயராய்வு , 
ஆ . சுப்பிரமணியனின் திருநெல்வேலி மாவட்ட இடப்பெயராய்வு 
போன்றனவும் , மதுரைப் பல்கலைக் கழகத்தினரின் நாகர்கோயில் 
நகராட்சி ஊர்ப் பெயராய்வு , பல ஊராட்சி ஒன்றியங்களின் ஊர்ப் 
பெயராய்வு போன்றனவும் முன்னோடியாக அமைகின்றன . இன்று 
உலகத் தமிழாராய்ச்சி நிறுவனத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் 
தமிழ்நாட்டு ஊர்ப்பெயர்கள் பற்றிய ஆய்வும் , தஞ்சாவூர் தமிழ்ப் 
பல்கலைக்கழகம் செயல்படுத்தி வரும் தமிழக ஊர்ப் பெயராய்வும் 
இவண் எடுத்தியம்பத் தக்கவை . 

இத்தகைய ஊர்ப்பெயர் பற்றிய கல்விக்கு நமக்கு உறுதுணை 
யாவன பல மூலங்கள் , இலக்கியங்கள் , சாசனங்கள் , நாணயங்கள் , 
பிற நாட்டார் குறிப்புகள் போன்றனவற்றுள் கல்வெட்டின் பயன் 
மிகப் பெரியது . 

‘ நல்லவர் ஒருவர்க்குச் செய்த உபகாரம் கல்மேல் எழுத்துப் 
போல் காணும் . அல்லாத ஈரமில்லாத நெஞ்சத்தார்க்குச் செய்த 
உபகாரம் நீர்மேல் எழுத்திற்கு நேர் என்ற நிலையில் சுட்டப் 
படும் கல்மேல் எழுத்தின் , கல்வெட்டின் 

கல்வெட்டின் முக்கியத்துவத்தை . 
அதன் நிலைபேற்றை , அது தரும் செய்திகளைக் கல்வெட்டு 
பற்றிய ஆய்வு சிறப்பாக வெளிக் கொணர்கிறது . 

பல்லவராட்சி தொடங்கியதன் பின்னரே கல்வெட்டுகள் 
பெரும்பாலும் தோன்றின என அறிஞர்கள் கருதினாலும் , கல்லில் 
எழுதும் வழக்கம் மிகப்பண்டைக் காலத்தது . போரில் புறங்காட் 
டாது வீரச்செயல் புரிந்து மாண்ட வீரனுக்குக் கல் நடுதல் உண்டு 
என்ற பழைய மரபைத் தொல்காப்பியம் , 

" காட்சி கால்கோள் நீர்ப்படை நடுகல் 
சீர்த்தகு சிறப்பின் பெரும்படை வாழ்த்தல் 


என்று புறத்திணையியலில் உரைக்கிறது . இதனைத் தவிர புற 
நானூறு , அகநானூறு போன்ற சங்க இலக்கியங்களும் , திருக்குறள் 
போன்ற அற நூலும் , புறப்பொருள் வெண்பாமாலை போன்ற 
பிற இலக்கண நூலும் கல் நாட்டிய தன்மையைப் பேசுகின்றன . 

" அணி மயிற்பீலி சூட்டிப் பெயர் பொறித்து 

இனி நட்டனரே கல்லும் " 
என்பது புறநானூறு தரும் செய்தி . 


4 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


வாம் . 


என்னை முன் நில்லன்மின் தெவ்விர் பலரென்னை 

முன்னின்று கல் நின்றிவர் 
என்று திருக்குறள் கூறுகிறது . 

புறப்பொருள் வெண்பாமாலையும் . “ அவன் பெயர் கல்மிசை 
பொறித்து கவின்பெற கல் நாட்டின்று என நடுகல் பற்றிய செய் 
தியைத் தருகிறது . இக்கருத்தினைக் காணும் பொழுது முதலில் 
கல் நடுதல் வீரத்தைச் சுட்டுவதற்காக என்பது தெளிவுபடுகிறது . 
அகநானூறு ‘ பெயரும் பீடும் எழுதி அதர்தொறும் பீலி சூட்டிய 
பிறங்கு நிலை நடுகல் லினைச் சுட்டும் நிலை , நடுகற்களில் வீரர் 
களின் பெயரையும் சிறப்பையும் எழுதி வைத்தனர் என்பதையும் 
அறிகின்றோம் . இத்தகைய நிலையின் பெரியதொரு வளர்ச்சியாக 
அமைகின்றன பின் தோன்றிய கல்வெட்டுகள் . வீரர்களின் பெய 
ரும் சிறப்பும் குறிப்பதுடன் மேலும் பல செய்திகளையும் , உயர்ந் 
தோரின் சிறப்புகளையும் எல்லோரும் அறியும்படி செய்ய வேண் 
டும் என்ற நோக்கமே இவ்வளர்ச்சிக்குரிய காரணமாகச் சுட்ட 

இவ்வாறு செய்திகள் பல இடம் பெறத் துவங்கியதன் 
காரணமாக மக்கள் வாழ்வில் பெரும்பங்கும் , முக்கியத்துவமும் 
பெற்றிருந்த ஊர்ப் பெயர்களும் இயல்பாக அவண் இடம் பெறத் 
துவங்குகின்றன . இவ்வாறு கல்வெட்டில் இடம் பெறும் ஊர்ப் 
பெயர்களை எந்தெந்த முறையில் அவண் தோற்றம் பெறு 
கின்றன என்பதைச் சில பகுதிகளாகப் பிரித்துக் காணலாம் . 

1 . சாதாரணமாக ஓரிடத்தைச் சுட்டும் பொழுது அந்த 
ஊர்ப் பெயரைச் சுட்டும் தன்மை . 

2. அரசியல் நிலையில் ஊர்ப்பெயர்கள் குறிப்பிடப்படல் . 
அதாவது , ஒரு நாட்டை வெல்லும் அரசன் தன்னுடைய 
வெற்றியை அல்லது வீரத்தைப் பறைசாற்றும் முறையில் 
வென்ற ஊருக்குத் தன் பெயரை அல்லது தனக்கு விருப்பப்பட்ட 
பெயரை வைத்தல் , இச்சமயத்தில் வென்ற ஊரின் பெயரும் , 
மாற்றப்பட்ட பெயரும் நமக்குத் தெரிய வருகின்றன . 

3. அரசர்கள் அல்லது பிறர் தானம் கொடுத்தல் அல்லது 
அறம் செய்தல் போன்ற சமயங்களில் ஊரைக் கொடுத்தல் அல்லது 
ஊருக்குக் கொடுத்தல் என்னும் நிலையில் ஊர்ப் பெயர்கள் 
வெளிப்படுகின்றன . 


4. அரசன் அல்லது மக்களைத் தனித்துச் சுட்ட ஊர்ப் 
பெயர்களை அவர்கள் பெயர்களுடன் இணைத்தல் மரபு . 


ஊர்ப்பெயரும் கல்வெட்டும் 


5 


நாட்டை வெற்றி கொண்ட அரசனை , அந்நாட்டுப் பெயருடன் 
இணைத்துச் சுட்டல் பல அரசர்களின் வரலாற்று வழி நமக்குத் 
தெரிய வருகிறது . சான்றாக மதுரை கொண்ட கோப்பரகே சரிவர் 
மன் போன்ற பெயர்களைச் சுட்டலாம் . இதனைப் போன்று ஒரு 
மனிதனை இனம் சுட்ட அவன் பெயருடன் 

ஊர்ப்பெயரை 
இணைத்துச் சுட்டலைப் ( விலவூர் தேசத்துக் கணக்கு ஆலன்ரவி ) 
பல கல்வெட்டுச் சான்றுகள் சுட்டுகின்றன . 


5 . கொடையின் போது ஊர்களை அளித்தலும் உண்டு . அப் 
பொழுது அளந்து கணக்கிடும் நிலை , அந்த ஊர் இருக்கும் இட 
அமைப்புப் போன்றவற்றைச் சுட்டும் நிலையிலும் பல ஊர்ப் 
பெயர்கள் இடம் பெற ஏதுவாகின்றன . 

இவ்வாறு கல்வெட்டுகளில் பல நிலைகளில் இடம் பெறு 
கின்றன ஊர்ப் பெயர்கள் . இப்பெயர்கள் பற்றிய ஆழ்ந்த ஆய்வு 
தன் வரலாற்றுடன் மேலும் பல வரலாறுகளையும் விளக்க 
வல்லனவாக அமைவதையும் நாம் உணர முடிகிறது . கல்வெட்டு 
களில் அமையும் ஊர்ப் பெயர்கள் இலக்கியங்களில் அமையும் 
ஊர்ப்பெயர்களின்றும் பெறலாகும் பயன்களைக் காட்டிலும் 
மேலும் சில எண்ணங்களையும் தரவல்லன . கல்வெட்டுகளில் பல 
ஊர்ப்பெயர்கள் மக்களிடையே வழங்கியவாறே - பேச்சு வழக்கில் 
வழங்கியவாறே பல உருவங்களுடன் காணப்பெறுகின்றன . இவை 
மொழியாய்வுக்குரிய அடிப்படையை நமக்குத் தருகின்றன . 
அடுத்து அரசியல் சூழலில் அரசர்களின் ஆட்சி முறைக்கேற்ப ஊர்ப் 
பெயர்கள் மாற்றியமைக்கப்பட்ட நிலை தெரியவருகிறது . 

இந்நூல் இதுவரையில் வெளிவந்துள்ள தமிழகக் கல்வெட்டு 
களில் சுமார் இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கல்வெட்டு ஊர்ப் 
பெயர்களை அடிப்படையாகக் கொண்டு ஆய்வு செய்ய முயல் 
கிறது . 

முதலில் ஊர்ப் பெயர்களின் அமைப்பு முறை பற்றிய கட்டுரை 
அமைகிறது . இதனுள் பெயர்களில் காணப்பெறும் பொதுக் 
கூறுகள் , சிறப்புக் கூறுகள் , அவை இயற்கை , செயற்கை முறையில் 
தோன்றிய நிலை போன்ற சில எண்ணங்கள் விளக்கப்படுகின்றன . 

இரண்டாவதாக நிர்வாக அமைப்பு , நில அமைப்பு , பட் 
டங்கள் போன்ற பலவற்றிற்கும் ஏற்பப் பெயர்பெற்ற முறை 
விளக்கப்படுகிறது . 


6 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


மூன்றாவதாக அரசியல் , பிற மொழியாளர் தொடர்பு 
போன்ற நிலைகளால் ஏற்பட்ட பெயர் மாற்றங்கள் விளக்கப்படு 
கின்றன . 

இறுதியில் இப்பெயர்கள் வழி நாம் அறியும் சில செய்திகள் 
சுட்டப்படுகின்றன . 


பின்னிணைப்பில் கல்வெட்டில் தொகுத்த ஊர்ப்பெயர்கள் 
ஒரு இணைப்பாகவும் , கல்வெட்டில் காணும் ஊர்ப்பெயர்களில் 
சிலவற்றைப்பற்றி நாம் அறியும் பிற செய்திகள் மற்றொரு 
இணைப்பாகவும் கொடுக்கப்படுகின்றன . மூன்றாவது இணைப் 
பாக ஊர்ப்பெயராய்வு தொடர்பான நூல்கள் , கட்டுரைகள் , 
ஆய்வேடுகள் அடங்கிய பட்டியல் ஒன்றும் இடம் பெறுகிறது . 


2. ஊர்ப்பெயர்களின் அமைப்புமுறை 


கல்வெட்டில் காணப்பெறும் ஊர்ப் பெயர்களில் பல இரண்டே 
தனிக் கூறுகளைக் கொண்டவையாக சிறிய அளவில் அமைந் 
துள்ளன . 
தச்சன் தாங்கல் 

திருவல்லம் 
தட்சைச்சேரி 

கஞ்சனூர் 
என்பன போன்ற ஊர்ப் பெயர்கள் இரண்டு தனிக் கூறுகளை 
மட்டும் கொண்டு சிறிய அளவில் அமைந்தவை . 

இரண்டிற்கும் மேற்பட்ட அதிகப்படியான கூறுகளைக் 
கொண்டு பெரிய , அதாவது நீண்ட அளவில் அமைந்த ஊர்ப் 
பெயர்களும் சிறுபான்மை உள்ளன . 

கிடங்கிலான ராஜேந்திர சோழநல்லூர் 
நெடுமணலாகிய மதந மஞ்சரி சதுர்வேதிமங்கலம் 

அமனி நாராயணச் சதுர்வேதிமங்கலம் 
என்பன போன்ற ஊர்ப்பெயர்கள் இரண்டிற்கும் மேற்பட்ட 
அதிகப்படியான கூறுகளைக் கொண்டு நீண்ட அளவில் அமைந் 
தவை . 

அநேகமாக ஊர்ப்பெயர்கள் எல்லாம் இரண்டு கூறுகளைக் 
கொண்டவையாக அமைந்துள்ளன . ஒன்று பொதுக் 
மற்றொன்று சிறப்புக்கூறு . 

பொதுக் கூறு என்பது ஊர்ப் பெயரின் விகுதியாக அமைந் 
திருப்பது . இக்கூறு 

ஊர்களுக்குப் பொதுவானதாக 
இருக்கும் .. இந்த விகுதியே , அதாவது பொதுக் கூறே ஆரம்ப 
காலத்தில் ஊரைக் குறிக்கும் பெயராகத் 

பெயராகத் தோன்றியிருக்க 
வேண்டும் . சிறப்புக் கூறு என்பது ஊர்ப் பெயரின் முதல் பகுதி 


கூறு . 


co 


கல்வெட்டில் ஊர்ப் பெயர்கள் 


3. அடி 


53 . 


சாலை 


30. குடி 


யாக அமைந்திருப்பது . ஒரு ஊரின் தன்மை அல்லது சிறப்புக் 
குறித்து இந்தப் பொதுக் கூறுகள் அவற்றின் பெயராக முதலில் 
தோன்றிய பின்னர் பல ஊர்களை ஒரே பொதுக்கூறு சுட்டும் 
நிலை ஏற்படும் பொழுது அந்த ஊர்களைத் தனித் தனியே பிரித்து 
உணரச் சிறப்புக் கூறுகள் தோன்றியிருக்க வேண்டும் . இந்த வகை 
யில் சிறப்புக் கூறுகள் ஊர்களைத் தனித் தனியே பிரித்து 
உணர்த்தும் பொழுது , அவற்றின் விகுதியாக அமைந்துள்ள 
பொதுக் கூறுகள் சிறப்பிழந்து வெறும் சாதாரண நிலையில் 
அமைகின்றன . 
பொதுக்கூறு 

கல்வெட்டுகளில் வரும் ஊர்ப்பெயர்களில் 
1. அகம் 26. காவல் 

51. சமுத்திரம் 
2. அகரம் 27. கானம் 

52. சாத்து 
28. கிராமம் 
4. அம்பலம் 29. கிரி 

54. சீர்மை 
5. அரங்கம் 

55. சுரம் 
6. அறை 31. குடை 

56. சுழி 
7. ஆகடம் 32. குப்பம் 

57. சுனை 
33. குப்பை 

58. சூழ் 
9. ஆணி 34. குழி 

59. சேரி 
10. ஆலம் 35. குளம் 

60. சோலை 
11. ஆறு 36. குறிச்சி 

61. ஞாயில் 
12. இருக்கை 37. குறுச்சி 

62. தங்கால் 
13. இல் 38. குறும்பு 

63. தண்டலம் 
14. ஈசுரம் 

39. குன்றம் 64. தளம் 
15. ஈஸ்வரம் 40. கூற்றம் 

65. தாங்கல் 
16. ஊர் 41. கேணி 

66. தாங்கி 
17. ஏரி 42. கொடி 

67. தானம் 
18. கடல் 43. கொண்டை 

68. திட்டை 
19 கரை 

44. கோட்டம் 69 , துருத்தி 
20. கழி 45. கோட்டை 

70. துறை 
21. களம் 46. கோடு 

71. தூணி 
22. கா 

47. கோணம் 72. தேசம் 
23. காடு 48. கோப்பு 

73. தோட்டம் 
24. - காரணை 49. கோயில் 

74. நகர் 
25. காரை 

50 சதுர்வேதி மங்கலம் 75. நகரம் 


8. ஆடி 


ஊர்ப்பெயர்களின் அமைப்பு முறை 


9 


19 . 


76. நகரி 
77. நத்தம் 
78. நல்லூர் 

நாடு 
80. நாயகம் 
81. பட்டணம் 
82. பட்டி 
83. பட்டி நம் 
84. பட்டு 
85. பந்தல் 
86. பழநம் 
87. பள்ளம் 
88. பள்ளி 
89. பற்று 
90. பாக்கம் 
91. பாகம் 
92. பாகல் 
93. பாடி 
94. பாலை 
95. பாழ் 
96. பாளையம் 


97. பாறை 
98. பிறை 
99 , புரம் 
100. புரி 
101. புலம் 
102. புவனம் 
103. பூண்டி 
104. பேட்டை 
105. பேடு 
105. பேறு 
107. மங்கலம் 
108. மடம் 
109. மடை 
110. மருது 
111. மலை 
112. மா 
113. மாடம் 
114. மாணிக்கம் 
115. மிழலை 
116. முட்டம் 


118. முளை 
119. மூக்கு 
120 , மேடு 
121. வணை 
122. வயல் 
123. வல்லம் 
124. வல்லி 
125. வலம் 
126. வள நாடு 
127. வனம் 
128. வாசல் 


129. வாடி 


130. வாயில் 
131. வாரம் 
132. விண்ணகர் 
133. விளாகம் 
134. வீடு 
135. வெண்மணி 
136. வேலி 
137. வைகல் 


117. முடி 


என நூற்று முப்பத்தேழு பொதுக் கூறுகள் அமைந்துள்ளன . 


ஊர்ப் பெயர்களில் பொதுக் கூறாக அமையும் பின் ஒட்டு , 
ஒரே ஒரு பொதுக் கூறு பெற்றுத் தனியாகவும் , ஒன்றற்கு மேற் 
பட்ட பொதுக் கூறுகள் பெற்றுத் தொகையாகவும் அமைந் 
துள்ளன . தனியாக அமைந்த பொதுக் கூறு தனிப் பொதுக் கூறு 
என்றும் , அவ்வாறின்றி ஒன்றற்கு மேற்பட்டுத் தொகையாக 
அமைந்த பொதுக்கூறு தொகைப் பொதுக்கூறு என்றும் இடப் 
பெயராய்வாளர்களால் சுட்டப் பெறுகின்றன . இந்த அடிப் 
படையில் கல்வெட்டு ஊர்ப் பெயர்களையும் தனிப் பொதுக் 
கூறுகள் பெற்றவை என்றும் , தொகைப் பொதுக் கூறுகள் 
பெற்றவை என்றும் இரண்டு வகையாகப் பிரிக்கலாம் . 
தனிப் பொதுக் கூறுகள் கொண்ட ஊர்ப்பெயர்கள் : -இந்த 
அமைப்பு வகையில் ஊர் . குடி , குன்றம் , சேரி , பாக்கம் , பாடி , 
புரம் , மங்கலம் போன்ற தனிப் பொதுக் கூறுகளைக் கொண்ட 
ஊர்ப்பெயர்களைக் கூறலாம் , 


10 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


ஊர் - மண்ணூர் 
குடி - கள்ளக்குடி 
குன்றம்- திருமுதுகுன்றம் 
சேரி - கீழைச்சேரி 
பாக்கம் - விளப்பாக்கம் 
பாடி - வேசாலிப்பாடி 
புரம்- அளபாயபுரம் 

மங்கலம் - சேந்தமங்கலம் 
தொகைப் பொதுக் கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் : - இந்த 
அமைப்பு வகையில் காட்டுக் கோட்டம் , குருந்தம் பாக்கம் , சதுர் 
வேதிமங்கலம் , சேந்தன்குடி , சோழச்சேரி , தேவபுரம் , நல்லூர் , 
முல்லைப்பாடி , வளநாடு , விண்ணகர் போன்ற தொகைப் பொதுக் 
கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்களைக் கூறலாம் . 


காட்டுக் கோட்டம் -ஊற்றுக்காட்டுக் கோட்டம் 
குருந்தம் பாக்கம் - கண் குருந்தம்பாக்கம் 
சதுர்வேதிமங்கலம் - வானவன்மாதேவிசதுர்வேதி மங்கலம் 
சேந்தன்குடி- கமுகஞ் சேந்தன்குடி 
சோழச்சேரி - இருமுடி சோழச்சேரி 
தேவபுரம் - அருமொழி தேவபுரம் 
நல்லூர் - ஸ்ரீபத்மனாப நல்லூர் 
முல்லைப்பாடி - ஐஞ்சூர் முல்லைப்பாடி 
வளநாடு - சிங்கபுர வளநாடு 
விண்ணகர்- முடிகொண்ட சோழவிண்ணகர் 


இடப்பெயராய்வாளர்கள் பொதுக் கூறுகளை இயற்கை 
அமைப்பு , செயற்கை அமைப்பு , குடியிருப்பு ஆகிய மூன்று அடிப் 
படையில் அமைந்தவைகளாகக் காணுகின்றனர் . கல்வெட்டில் 
காணும் ஊர்ப் பெயர்களில் அமைந்த பொதுக் கூறுகளையும் 
அவர்கள் நோக்கில் காணுவோம் . 


கூறுகளைக் 


இயற்கை யமைப்பு அடிப்படையில் 

பொதுக் 
கொண்ட ஊர்ப் கெயர்கள் : 


இயற்கை யமைப்பு அடிப்படையில் அமைந்த பொதுக் 
கூறுகள் நில அமைப்பு , நீர்நிலை , தாவரம் , இவற்றில் அடங் 
காத பிறவகை எனப் பலவகை அடிப்படையில் அமைந்துள்ளன . 


11 


ஊர்ப்பெயர்களின் அமைப்பு முறை 


- 


இயற்கை நில அமைப்பு 

குன்றம் , கோடு , பாறை , மலை , முடி போன்ற பொதுக் 
கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் அமைந் 
துள்ளன 

குன்றம் - திருமுதுகுன்றம் 
கோடு - திருமுதான் கோடு 
பாறை - குறிஞ்சிப்பாறை 
மலை - சுவாமிமலை 

முடி -திருக்கடைமுடி 
இயற்கை நீர்நிலை அமைப்பு 

ஆறு , கடல் , சமுத்திரம் போன்ற பொதுக் கூறுகளைக் 
கொண்ட ஊர்ப் பெயர்கள் இவ்வகையில் அமைந்துள்ளன . 

ஆறு - கீழ்ப்பழையாறு 
கடல் - திருப்பாற்கடல் 
சமுத்திரம் - சின்ன மாம்பாசமுத்திரம் 


இயற்கைத் தாவரத்தின் பெயர் அமைப்பு 

காடு , மருது , தண்டலம் , வனம் போன்ற பொதுக் கூறுகளைக் 
கொண்ட ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் அமைந்துள்ளன . 

காடு - திருப்பனங்காடு 
மருது- திருவிடை மருது 
தண்டலம் - பெருந்தண்டலம் 

வனம்- தில்லைவனம் 
திருமருகல் - என்ற ஊர்ப்பெயரின் பொதுக் கூறாகிய மருகல் 
என்பது தாவரத்தின் பெயர் . மருகல் என்பது ஓவகை வாழை . 
கருங்கல் தளத்திலேயே வளர்வதால் இதைக் கல்வாழை என்றும் 
வழங்குவர் . இதன் பழத்தை இறைவனுக்கு வைக்கலாமேயன்றி 
உண்ணலாகாது . இப்பழத்தை உண்டால் துன்பம் வரும் என்ற 
ஒரு நம்பிக்கை உலவுகிறது . இந்த வாழை இந்த ஊரின் மரமாத 
லால் திருமருகல் என்று இவ்வூர் பெயர் பெற்றது என்பர் இவ்வூரி 
லுள்ள 

கோயில் கோச்செங்கட் சோழனால் கட்டப்பட்டது 
என்பர் 


1 


1. டாக்டர் இரா . கலைக்கோவன் 


12 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


இயற்கை : பிறவகைப் பெயர்கள் அமைப்பு 

கோணம் பிறை போன்ற பொதுக் கூறுகளைக் கொண்ட 
ஊர்ப்பெயர்களை இவ்வகையில் அமைக்கலாம் . 

கோணம்- நயினார் கோணம் 

பிறை- திருநெடும்பிறை 
செயற்கை யமைப்பு அடிப்படையில் பொதுக் கூறுகளைக்கொண்ட 
ஊர்ப் பெயர்கள் : 

செயற்கை அமைப்பு அடிப்படையில் அமைந்த பொதுக் 
கூறுகளும் நில அமைப்பு , நீர்நிலை , பிறவகை எனப் பலவகை 
அடிப்படையில் அமைந்துள்ளன . 
செயற்கை நில அமைப்பு 

அம்பலம் , குழி , கோட்டை , கோயில் , சாலை , மேடு , வாசல் 
போன்ற பொதுக் கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் இவ்வகை 
யில் அமைந்துள்ளன . 

அம்பலம் -மணியம்பலம் 
குழி- திருமாணிக்குழி 
கோட்டை- பெரிய கோட்டை 
கோயில் - சூரிய நாயனார் கோயில் 
சாலை - பாறைச்சாலை 
மேடு - புலித்தலை மேடு 

வாசல் - திருப்புனவாசல் 
செயற்கை நீர்நிலை அமைப்பு 

ஏரி , குளம் , துறை போன்ற பொதுக்கூறுகளைக் கொண்ட 
ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் அமைந்துள்ளன . 

ஏரி - புத்தேரி 
குளம் - பெரியகுளம் 

துறை - திருமயிலாடுதுறை 
செயற்கை : பிறவகைப் பெயர்கள் அமைப்பு 

சிலை , தூணி , பந்தல் , பாகம் போன்ற பொதுக்கூறுகளைக் 
கொண்ட ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் அமைந்துள்ளன . 

சிலை - விரையாச்சிலை 
தூணி - இடையன் தூணி 
பந்தல் - வாழைப்பந்தல் 
பாகம்- திருப்பன்றபாகம் 


ஊர்ப்பெயர்களின் அமைப்பு முறை 


13 


குடியிருப்புப் பெயர்கள் அமைப்பு 

குறிச்சி , சாத்து , தேசம் , பட்டி , பட்டினம் , பள்ளி , பேட்டை , 
மடம் , விளாகம் போன்ற பொதுக்கூறுகளைக் கொண்ட ஊர்ப் 
பெயர்கள் இவ்வகையில் அமைந்துள்ளன . 

குறிச்சி - முத்தலைக் குறிச்சி 
சாத்து- வெண்குடிச்சாத்து 
தேசம்- பெருங்குழி தேசம் 
பட்டி - திருவான் பட்டி 
பட்டினம்- குலசேகரப்பட்டினம் 
பள்ளி - சரப்பள்ளி 
பேட்டை- மும்முடிசோழப் பேட்டை 
மடம் - செயங்கொண்டான் மடம் 

விளாகம் - பனைந்தார் விளாகம் 
சிறப்புக்கூறு 

ஊர்ப்பெயர்கள் அமைப்பில் சிறப்புக்கூறு முன் ஒட்டாக 
அமையும் . பொதுக்கூறு போலவே சிறப்புக்கூறும் ஊர்ப்பெயர் 
களில் தனியாக ஒரே ஒரு முன் ஒட்டாகவும் , ஒன்றற்கு மேற்பட்ட 
முன் ஒட்டாகவும் அமையும் . தனியாக அமைந்த சிறப்புக்கூறு 
தனிச் சிறப்புக்கூறு என்றும் , ஒன்றற்கு மேற்பட்டதாக அமைந்த 
சிறப்புக் கூறு தொகைச் சிறப்புக் கூறு என்றும் அமையும் . 

எருமைப்பட்டி 
தனியாக ஒரே ஒரு சிறப்புக்கூறு பெற்று அமைந்த ஊர்ப்பெயர் 

திருநாரையூர் 

ஸ்ரீகரிகால கண்ணச்சேரி 
திரு , ஸ்ரீபோன்ற அடைகளுடன் சேர்ந்து ஒன்றற்கு மேற்பட்ட 
சிறப்புக் கூறுகளைப் பெற்று வந்தன . 

சிறப்புக்கூறுகளை விளக்கப் பெயர் அடை என்றும் , ஆட்பெயர் 
அடை என்றும் , இந்த இரண்டு பிரிவுகளில் அடங்காத பிறவகைப் 
பெயர் அடை என்றும் வகைப்படுத்துகின்றனர் இடப்பெயராய் 
வாளர்கள் . 


விளக்கப் பெயர் அடை 

விளக்கப்பெயர் அடை என்ற பிரிவில் நில அமைப்பு , நீர் 
நிலைகள் , தாவரம் , விலங்கு போன்ற இயற்கைக் கூறுகளும் , 


14 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


தோட்டம் , வயல் போன்ற செயற்கைக் கூறுகளும் , கீழ் , மேல் , 
பெரிய , சிறிய போன்ற ஒப்புமைக் கூறுகளும் அடங்கும் . 

நில அமைப்பைக் குறிக்கும் சொற்களைச் சிறப்புக் கூறுகளாகக் 
கொண்ட விளக்கப் பெயர் அடைகளாகிய சிறப்புக் கூறுகள் 
அமைந்த ஊர்ப்பெயர்கள் . 

கல் , குறிஞ்சி , குன்றம் , பாறை , மண் ,மணல் , மருதம் , மலை , 
முல்லை போன்ற சிறப்புக் கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் 
இவ்வகையில் அடங்கும் . 

கல் - கல்குளம் 
குறிஞ்சி - குறிஞ்சிப்பாறை 
குன்றம் - குன்றத்தூர் 
பாறை - பாறைச்சாலை 
மண் - மண்ணூர் 
மணல் - மணற்பாக்கம் 
மருதம் - மருதத்தூர் 
மலை - மலைய நூர் 

முல்லை - முல்லைமங்கலம் 
களம் , கோட்டை போன்ற நில அமைப்பைக் குறிக்கும் 
சிறப்புக் கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்களும் இவ்வகையில் 
அடங்கலாம் . 

களம் - களத்தூர் 

கோட்டை - கோட்டையூர் 
நீர்நிலைகளைக் குறிக்கும் சொற்களைச் சிறப்புக் கூறுகளாகக் 
கொண்ட விளக்கப் பெயர் அடைகளாகிய சிறப்புக் கூறுகள் 
அமைந்த ஊர்ப்பெயர்கள் ; 


அருவி , ஆறு , கடல் , பரவை போன்ற சிறப்புக் கூறுகளைக் 
கொண்ட ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் அடங்கும் . 

அருவி - அருவிக்கரை 
ஆறு -ஆற்றூர் 
கடல் - கடலங்குடி 
பரவை - பரவைபுரம் 


கயம் , குளம் , துறை , பொய்கை போன்ற நீர்நிலைகளைக் 
குறிக்கும் சிறப்புக் கூறுகளைக் கொண்ட ஊர்ப் பெயர்களும் இவ் 
வகையில் அடங்கும் . 


15 


ஊர்ப்பெயர்களின் அமைப்பு முறை 


கயம் - கயத்தூர் 
குளம் - குளமுக்கு 
துறை - துறையூர் 

பொய்கை - பொய்கை நல்லூர் 
தாவரங்களைக் குறிக்கும் சொற்களைச் சிறப்புக் கூறுகளாகக் 
கொண்ட விளக்கப் பெயர் அடைகளாகிய சிறப்புக்கூறுகள் 
அமைந்த ஊர்ப்பெயர்கள் . 

இலுப்பை , காஞ்சி , காரை , தாழை , தில்லை , நாவல் , நெல் , 
பாதிரி , புல் , புளி , மருது , மா , முருங்கை , வாழை , விள போன்ற 
சிறப்புக்கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் 
அடங்கும் . 


இலுப்பை - இலுப்பைக்குடி 
காஞ்சி - காஞ்சிபுரம் 
காரை - காரைக்காடு 
தாழை - தாழைக்குடி 
தில்லை - தில்லைவனம் 
நாவல் - நாவற்குடி 
நெல் - நெல்வயல் 
பாதிரி - பாதிரிப்புலியூர் 
புல் - புல்லூர் 
புளி -புளியம்பாக்கம் 
மருது - மருதூர் 

-மாம்பாக்கம் 
முருங்கை - முருங்கைப்பாக்கம் 
வாழை - வாழைப்பந்தல் 
விள-விளப்பாக்கம் 


மா 


விலங்குகள் போன்றவற்றின் பெயர்களைக் குறிக்கும் சொற் 
களைச் சிறப்புக் கூறுகளாகக் கொண்ட விளக்கப்பெயர் அடை 
களாகிய சிறப்புக்கூறுகள் அமைந்த ஊர்ப்பெயர்கள் . 


ஆனை , எலி , எருமை , கழு , கிளி , குரங்கு , குருகு , சிங்கம் , 
சீயம் , நந்தி , நாரை , பன்றி , புள் , புலி , மயில் போன்ற சிறப்புக் 
கூறுகளைக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் அடங்கும் , 


ஆனை - ஆனைச்சூழ் 
எலி - எலிவாரம் 


16 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


எருமை - எருமைப்பட்டி 
கழு - கழுக்குன்றம் 
கிளி - கிளிநல்லூர் 
குரங்கு - குரங்காடுதுறை 
குருகு - குருகாடி 
சிங்கம் - சிங்கங்குன்றம் 
சீயம் - சீயமங்கலம் 
நந்தி - நந்திநல்லூர் 
நாரை - நாரையூர் 
பன்றி - பன்றியூர் 
புள் - புட்குழி 
புலி - புலியூர் 

மயில்- மயிலாடுதுறை 
செயற்கைக் கூறுகளைக் குறிக்கும் சொற்களைச் சிறப்புக் 
கூறுகளாகக் கொண்ட விளக்கப்பெயர் அடைகளாகிய சிறப்புக் 
கூறுகள் அமைந்த ஊர்ப்பெயர்கள் . 


செய் , பழனம் , வயல் போன்ற சிறப்புக்கூறுகளைக் கொண்ட 
ஊர்ப்பெயர்கள் இவ்வகையில் அடங்கும் . 

செய் - செய்யூர் 
பழனம் - பழனக்குடி 

வயல் -வயலூர் 
ஒப்புமைக் கூறுகளை விளக்கும் சொற்களைச் சிறப்புக் கூறு 
களாகக் கொண்ட விளக்கப்பெயர் அடைகளாகிய சிறப்புக்கூறுகள் 
அமைந்த ஊர்ப்பெயர்கள் . 

கீழ் , மேல் , தென் , வட , கருமை , செம்மை , சிறு , பெரிய 
போன்ற ஒப்புமைச் சிறப்புக் கூறுகளைக் கொண்ட ஊர்ப் 
பெயர்கள் இவ்வகையில் அடங்கும் . 

கீழ் -கீழாற்றூர் 
மேல் - மேல் வேலூர் 
தென் - தென் பனங்காடு 
வட - வடசாத்தமங்கலம் 
கரும்- கருங்குளம் 
செம் - செங்குன்றம் 
சிறு - சிறுகுளத்தூர் 
பெரிய பெரியகுளம் 


-- 


ஊர்ப்பெயர்களின் அமைப்பு முறை 

14 
ஆட்பெயர் அடை 

ஆட்பெயர்களைச் சிறப்புக்கூறுகளாகக் கொண்ட ஊர்ப் 
பெயர்கள் இவ்வகையில் அடங்கும் . 

ஆட்களின் இயற்பெயர்களை ( மன்னர்களின் இயற்பெயர் 
உட்பட ) ச் சிறப்புக் கூறுகளாகக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் . 

அநபாயன் - அநபாயநல்லூர் 
அழகியபாண்டியன் -அழகிய பாண்டியபுரம் 
ஆதன் - ஆதனூர் 
ஆமது - ஆமது பேட்டை 
இரகுநாதன் - இரகுநாதபுரம் 
இரணசிங்கன் - இரணசிங்கநல்லூர் 
உலகமாதேவி -- உலகமாதேவிப்பட்டினம் 
ஓரி- ஓரியூர் - ( வள்ளல் பெயர் ) 
கண்ணன்-- கண்ணனூர் 
கமுகஞ் சேந்தன்- கமுகஞ் சேந்தன் குடி . 
சிவராமன் - சிவராமப்பேட்டை 
சுந்தர சோழன் - சுந்தரசோழபுரம் 
வீரபாண்டியன் - வீரபாண்டியநல்லூர் 

வேள்குலராமன் - வேள்குலராமன் நல்லூர் 
ஆட்களின் பொதுப்பெயர் , மன்னனின் பட்டப்பெயர்கள் 
ஆகியவற்றைச் சிறப்புக்கூறுகளாகக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் . 

நங்கை - நங்கைகுளம் 
நம்பி- நம்பிகுளம் 
அரிகேசரி - அரிகேசரிநல்லூர் 

ராஜகேசரி - ராஜகேசரிநல்லூர் 
உழவு , மருத்துவம் போன்ற தொழிலைக் குறிக்கும் பெயர் 
களைச் சிறப்புக் கூறுகளாகக் கொண்ட ஊர்ப்பெயர்கள் . 

உழவு - உழக்குடி 

மருத்துவம் - மருத்துவக்குடி 
நெசவுத் தொழிலைக் கொண்ட மக்கள் வாழ்ந்த நகரம் ஒன்று 
சாலியநகரம் " என்றே பெயர் பெற்றிருந்ததாக , கி . பி . 1691 அப் 
ஆண்டைச் சார்ந்த கல்வெட்டு மூலம் தெரிகிறது . 

2. கன் . கல் . தொகுதி 5. கி . பி . 1691. தொ . எ . 1959/80 


- 


18 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


8 . 


கடவாய்ச்சேரி என்ற ஒரு 

ஊரை , 

தில்லைநாயகநல்லூர் 
என்று பெயர் வைத்து நகரத்தின் சாலிகர்க்கு ( நெசவுத் தொழில் 
புரிவோர் ) குடியிருப்பு சத்தமாக ஆக்கித் தந்ததாகக் கோப்ருெஞ் 
சிங்கதேவனின் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது . 8 

சேலம் என்ற ஊர்ப் பெயர்கூட , அவ்வூரில் மிகுதியாக நடை 
பெற்ற ஆடை நெய்யும் தொழிலால் - அத்தொழில் புரிந்த மக்கள் 
மிகுதியாக வசித்ததால் பெற்ற பெயர் என்று தெரிகிறது . 

சேலம் என்றால் மகளிர் அணியும் ஆடை எனப் பொருள் . 
கொங்குவேளிர் தான் இயற்றிய பெருங்கதையில் பந்தடி கண்டது 
என்ற காதையில் சேலம் திருத்தி " -எனக் கூறியிருக்கிறார் . 
அந்நூலைப் 

பதிப்பித்த டாக்டர் உ . வே சாமிநாதையர் அந் 
நூலின் அடிக்குறிப்பில் சேலம் என்றால் சேலை , மகளிர் அணியும் 

எனக் கூறியிருக்கிறார் . மகளிர் அணியும் பலவண்ணச் 
சேலைகளை உருவாக்கிய ஊரே அது . ஆடையை உருவாக்கும் 
தொழில் சிறப்பாலேயே அந்த ஊர் சேலம் எனப் பெயர் பெற்ற 
தாகத் தெரிகிறது " சிறப்புக் கூறு மட்டுமே ஊர்ப்பெயராக 
அமைந்த பல பெயர்களில் இப்பெயரும் ஒன்று . 

இடையன் , கருமாரன் , தச்சன் , வண்ணான் போன்ற சாதிப் 
பெயர்களைச் சிறப்புக் கூறுகளாகக் கொண்ட ஊர்ப் பெயர்கள் . 

இடையன் - இடையன் தூணி 
கருமாரன் - கருமாரச்சேரி 
தச்சன் - தச்சன் தாங்கல் 
வண்ணான் - வண்ணாரக் கொல்லை 

வண்ணாரப் பாறை . 
---ராவுத்தன் என்ற சாதிப்பெயரைச் சிறப்புக் கூறாகக்கொண்ட 
ஊர்ப் பெயர் . 

ராவுத்தன்- ராவுத்தநல்லூர் 
பிறவகைப் பெயர் அடை 

- மேற்கூறிய இரண்டு வகையிலும் அடங்காத பிறவகைப் 
பெயர்களைச் சிறப்புக் கூறுகளாகக் கொண்ட ஊர்ப் பெயர்கள் 
இவ்வகையில் அடங்கும் . 
( 3 .; S : II : Vol..XII No. 154 . 
4. SII . Vol IV No. 152 
5. கட்டுரை S.Velusamy , B. Lit. , Chennimalai . 


ஊர்ப்பெயர்களின் அமைப்பு முறை 


19 


கடவுளர் பெயர்களை (சிறு தேவதைகள் உட்பட ) ச் சிறப்புக் 
கூறுகளாகக் கொண்ட ஊர்ப் பெயர்கள் . 

இயமன் - இயமனிசுரம் 
இறை - இறையானூர் 
சுவாமி - சுவாமி மலை 
பிரமன் - பிரமபுரம் 
பெடாரி- பெடாரியூர் 

ஸ்ரீபத்மனாபன் -ஸ்ரீபத்மனாப நல்லூர் 
இதுவரையில் கூறாத பிறவகைப் பெயர்களைச் சிறப்புக் 
கூறுகளாகக் கொண்ட ஊர்ப் பெயர்கள் . 

ஆடை - ஆடையூர் 
கப்பல் - கப்பலூர் 
சித்திரமேழி - சித்திரமேழி நல்லூர் 
பிறை - பிறையூர் 
பொன் - பொன் பரப்பின நல்லூர் 
மண்டை - மண்டையூர் 
மழை - மழையூர் 
சோறு - சோற்றுப் பாலை 

திருச்சோற்றுத் துறை 
பணியாரம் - திருப்பணியார புரம் 
பால் - திருப்பாற்கடல் 
பொரி -- திருப்பொரியூர் 
வெண்ணெய் - திருவெண்ணெய் நல்லூர் 

பெருங்காயம் - பெருங்காய நல்லூர் 
சோறு , பணியாரம் , பால் , பொரி , வெண்ணெய் , பெருங்காயம் 
ஆகிய சிறப்புக் கூறுகள் உணவுப் பொருட்களின் பெயர்கள் ஆகும் . 

மேற்கூறிய வகையில் பொதுக் கூறுகளையும் , சிறப்புக் கூறு 
களையும் கொண்ட ஊர்ப் பெயர்கள் தமிழ்க் கல்வெட்டில் இடம் 
பெற்றுள்ள உண்மையை மேற்கோளாகக் காட்டப்பட்ட - ஊர்ப் 
பெயர்கள் மூலம் உணர்ந்து கொள்ளலாம் . அத்தகைய ஊர்ப் 
பெயர்கள் இடம் பெற்ற கல்வெட்டின் விரிவான விவரங்களை 
இணைப்புப் பட்டியல் மூலம் உணரலாம் , 


* 


3. ஊர்ப்பெயர்கள் பெயர் பெற்ற 

முறைகளில் சில 


வகையான 


தன்னிடம் அமைந்த நிலங்களின் தன்மையால் நான்கு வகை 
யான அமைப்பைக் கொண்டிருந்தது தமிழகம் . மலையும் மலை 
சார்ந்த இடமும் குறிஞ்சி என்னும் வகையாகவும் , காடும் காடு 
சார்ந்த இடமும் முல்லை என்னும் வகையாகவும் , வயலும் வயல் 
சார்ந்த இடமும் மருதம் என்னும் வகையாகவும் , கடலும் கடல் 
சார்ந்த இடமும் நெய்தல் என்னும் வகையாகவும் பெயர் பெற்று 
விளங்கியது . காலப்போக்கில் பாலைவனமும் ஒரு தனி வகையான 
அமைப்பாக அமைந்து பாலை என்னும் பெயர் பெற்றது . இவ் 

பெயர்களைத் தம்முள் அடக்கி ஊர்கள் பெயர் 
பெற்றிருந்தமை கல்வெட்டில் காணும் ஊர்ப் பெயர்கள் மூலம் 
தெரிகிறது . 

குறிஞ்சி - குறிஞ்சிப் பாறை 
முல்லை- முல்லை மங்கலம் 
மருதம் - மருதத்தூர் 
நெய்தல் - நெய்தல் வாயில் 

பாலை - சிறு பாலையூர் 
மேலும் ஊர்ப் பெயர்களின் இறுதிப் பகுதியாகிய பின் 
ஒட்டைக் கொண்டு அந்த ஊர் எந்த வகை நிலப்பகுதியைச் 
சேர்ந்தது என்றும் அறியும் வகையில் ஊர்ப்பெயர்கள் அமைந் 
துள்ளன . அதாவது குறிஞ்சி நில ஊர்ப்பெயரா , முல்லை நில 
ஊர்ப்பெயரா , மருத நில ஊர்ப்பெயரா , நெய்தல் நில ஊர்ப் 
பெயரா மற்றும் பாலை நில ஊர்ப்பெயரா என்றெல்லாம் அறியும் 
வகையில் அமைந்துள்ளன . 


ஊர்ப்பெயர்கள் பெயர் பெற்ற முறைகளில் சில 


21 


மலை 


-- 


குறிஞ்சி நில ஊர்ப்பெயராயின் குறிச்சி , குன்றம் , கோடு , 
பாறை , 

போன்ற சொற்கூறுகளைக்கொண்டு முடியும் 
பெயர்களாக இருந்தன . 

குறிச்சி - முத்தலைக் குறிச்சி 
குன்றம் - திருக்கழுக்குன்றம் 
கோடு - திருமுதான்கோடு 
பாறை - குறிஞ்சிப்பாறை 

மலை - திருவண்ணாமலை 
முல்லை நில ஊர்ப்பெயராயின் காடு , பட்டி , பாடி , வனம் 
போன்ற சொற்கூறுகளைக் கொண்டு முடியும் பெயர்களாக 
இருந்தன . 

காடு - காரைக் காடு 
பட்டி - திருவான்பட்டி 
பாடி - வேசாலிப்பாடி 

வனம்- தில்லைவனம் 
நெய்தல் நில ஊர்ப்பெயராயின் பட்டினம் , பாக்கம் போன்ற 
சொற்கூறுகளைக் கொண்டு முடியும் பெயர்களாக இருந்தன . 

பட்டினம் - குலசேகரப்பட்டினம் 

பாக்கம்- வளப்பாக்கம் 
மருதநில ஊர்ப்பெயராயின் கா , குடி , சேரி , புரம் , புரி , வயல் 
போன்ற சொற்கூறுகளைக் காண்டு முடியும் பெயர்களாக 
இருந்தன . 

கா - திருவானைக்கா 
குடி - திருவேழ்விக்குடி 
சேரி - கீழைச்சேரி 
புரம் - அநபாயபுரம் 
புரி -சிவபுரி , வடபுரி 

வயல் - புல்வயல் , வேட்டை வயல் 
பாலை நில ஊர்ப்பெயராயின் பெரும்பாலும் குறும்பு போன்ற 
சொற்கூறு கொண்டு முடியும் பெயராக இருந்தது , 

குறும்பு - முள்ளிக் குறும்பு 
ஒரு வகை நிலத்தில் வாழ்ந்த மக்கள் வேறு வகை நிலங்களில் 
குடியேறியதுண்டு . அப்படிக் குடியேறியவர்கள் தாம் முன்பு 
வாழ்ந்த ஊர்ப் பெயர்களையே தாம் போய்க் குடியேறியமைத்த 


22 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


குடியிருப்புகளாகிய ஊர்களுக்கும் இடும் வாய்ப்பு இருந்தமையா 
லும் , நிலத்தின் இயல்புகள் மாற்றம் அடைந்து ஒருவகை நிலம் 
மற்றொரு வகை நிலமாக மாறும் வாய்ப்பு இருந்தமையாலும் 
மேற்கூறிய பெயர் வகைகளில் அமைப்பில் காலப்போக்கில் மாற்றம் 
ஏற்பட்டிருக்கலாம் . 


நிர்வாகப் பிரிவுகள் 


நாட்டு நிர்வாக அடிப்படையில் நாடு , வளநாடு , கோட்டம் , 
கூற்றம் , மண்டலம் போன்று பல பிரிவுகளாக நாடு பிரிக்கப் 
பட்டிருந்திருக்கிறது . இத்தகைய பிரிவுகள் குறிப்பிட்ட நிலப் 
பரப்பைத் தம்முள் அடக்கிக்கொண்டு இருந்தாலும் மன்னர்களின் 
ஆட்சி மாற்றங்களில் இந்தப் பிரிவுகளுக்குள் அடங்கிய நிலப் 
பரப்பும் மாற்றம் அடைந்துள்ளது . ஒரு மன்னனுடைய ஆட்சியில் 
குறிப்பிட்ட நாடு , வளநாடு , கோட்டம் , கூற்றம் என்ற பிரிவுகளில் 
அடங்கிய 

நிலப்பரப்பு மற்றொரு மன்னனுடைய ஆட்சியில் 
வேறொரு நாட்டில் , வளநாட்டில் , கோட்டத்தில் , கூற்றத்தில் 
மாற்றம் அடைந்து கூடியோ குறைந்தோ மற்றொரு நிர்வாகப் 
பிரிவில் இடம் பெற்றோ இருந்திருக்கிறது . இந்த வகை மாறுதல் 
களால் ஒரு ஆட்சிக்காலத்தில் ஒரு நாட்டில் , வளநாட்டில் , 
கோட்டத்தில் , கூற்றத்தில் 

இருந்த ஊர் அல்லது ஊர்கள் 
மற்றொரு ஆட்சிக் காலத்தில் மற்றொரு நாட்டில் , வளநாட்டில் , 
கோட்டத்தில் , கூற்றத்தில் அமைந்து இடம் பெற்றுள்ளது . 


இந்த நிர்வாகப் பிரிவுகளில் பெரும்பாலன ஊர்ப் பெயர் 
களையே அடிப்படையாகக் கொண்டு அமைந்தவையாகவும் 
உள்ளன . 


நாடு 


கருநிலக்குடி நாடு - கருநிலக்குடி என்ற ஊர்ப் பெயரின் 

அடிப்படையில் அமைந்தது 
பேரூர் நாடு- பேரூர் என்ற ஊர்ப்பெயரின் அடிப்படையில் 

அமைந்தது , 
வேசாலிப்பாடி நாடு - வேசாலிப்பாடி என்ற ஊர்ப் பெய 

ரின் அடிப்படையில் அமைந்தது . 


ஊர்ப்பெயர்கள் பெயர்பெற்ற முறைகளில் சில 


23 


வளநாடு 
சிங்கபுர வள நாடு - சிங்கபுரம் என்ற ஊர்ப் பெயரின் 

அடிப்படையில் அமைந்துள்ளது . 
கோட்டம் 
களத்தூர்க் கோட்டம் - களத்தூர் என்ற ஊர்ப் பெயரின் 

அடிப்படையில் அமைந்துள்ளது 
காலியூர்க் கோட்டம் - காலியூர் என்ற ஊர்ப் பெயரின் 

அடிப்படையில் அமைந்துள்ளது . 
புலியூர்க் கோட்டம் - புலியூர் என்ற ஊர்ப்பெயரின் அடிப் 

படையில் அமைந்துள்ளது 
கூற்றம் 
ஆர்க்காட்டுக் கூற்றம் - ஆர்க்காடு என்ற ஊர்ப்பெயரின் அடிப் 

படையில் அமைந்தது . 
ஆவூர்க் கூற்றம் ஆவூர் என்ற ஊர்ப்பெயரின் அடிப்ப-ை 

யில் அமைந்தது . 
பாகனூர்க் கூற்றம் - பாகனூர் என்ற ஊர்ப் பெயரின் 

அடிப்படையில் அமைந்தது . 
மண்டலம் 

மண்டலம் என்ற நிர்வாகப்பிரிவு சோழமண்டலம் , தொண்டை 
மண்டலம் , பாண்டி மண்டலம் என அரசர்களின் குலப்பொதுப் 
பெயரை அடிப்படையாகக் கொண்டு அமைந்திருந்தாலும் 
குறிப்பிட்ட மன்னன் 

பெயராலும் அமைந்திருந்ததாகத் 
தெரிகிறது . 
ஜயங்கொண்ட சோழமண்டலம் - ஜயங்கொண்ட சோழ 

னின் பெயரை அடிப் 
படையாகக் கொண்டு 

அமைந்தது . 
வளநாடு போன்ற நிர்வாகப் பிரிவு மன்னனின் பெயர் , அவன் 
பட்டப்பெயர் ஆகியவற்றாலும் பெயர் பெற்றிருந்தது . 

அருமொழி தேவ வள நாடு 
ராஜராஜ வளநாடு 
ராஜேந்திர சிங்க வளநாடு 
நித்த வினோத வளநாடு 
விருதராச பயங்கர வள நாடு ,. 


-- 


24 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


வளநாடு போன்ற நிர்வாகப் பிரிவுகள் மட்டுமல்லாமல் ஊர்ப் 
பெயர்களும் மன்னனின் பெயர் , அவன் பட்டப்பெயர் , அவன் 
மனைவி போன்ற உறவினர் அல்லது அரசு அலுவலர் இவர்களின் 
பெயர் ஆகியவற்றாலும் பெயர் பெற்றிருந்தமைக்குச் சான்றுகள் 
உள்ளன . 


உத்தம சோழபுரம் 
உத்தம பாண்டிய நல்லூர் 
இரவிகுல மாணிக்க நல்லூர் 
கீர்த்தி விசயாலய நல்லூர் 
குலசேகரபுரம் 
ராஜராஜ குளத்தூர் 
வானவன் மாதேவி சதுர்வேதிமங்கலம் 
உலகமகாதேவி புரம் 
சோழகுல வல்லிபுரம் 

தொண்டைமான் நல்லூர் 
ஓய்மா நாட்டுத் தனியூர் உலோக மாதேவிபுரம் என்று கல் 
வெட்டில் குறிக்கப்பட்டுள்ள இவ்வூர் தென்னார்க்காடு மாவட்டத் 
தில் திண்டிவனம் வட்டத்தைச் சேர்ந்த கிளியனூரையடுத்து 
உள்ளது . தற்காலத்தில் உலகாபுரம் என்ற பெயருடன் வழங்கப் 
படுகிறது . 

நாகலாதேவியம்மன்புரம் என்ற பெயருடைய இவ்வூர் 
விஜயநகர அரசி நாகலா தேவியின் பெயரால் பெயர் பெற்றிருக்க 
வேண்டும் என்றும் , * 


பஞ்சவன் மாதேவிபுரம் என்ற பெயருடைய இவ்வூர் இரா 
ஜேந்திர சோழனின் பட்டத்தரசி ஐவருள் ஒருவராகிய பஞ்சவன் 
மாதேவியின் பெயரால் பெயர் பெற்றிருக்க வேண்டும் என்றும் 
அறிஞர்கள் கருதுகின்றனர் . 

நாகலாதேவியம்மன்புரம் என்ற ஊர் இப்பொழுது நாகலா 
புரம் என்றும் , பஞ்சவன் மாதேவிபுரம் என்ற ஊர் இப்பொழுது 


1. S.1.I. Vol . Xlll No. 54 . 
2 . Vol . XVII No. 684A . 
3 . 

The Infloence of Vijayanagar Empire of Tamil Nadu 

Place names P. Shanmugam , Sri Vasavi collegc , Erode . 
4. S.I I. Vol . XVII . No. 144 . 
5. Study of some place names -S , Veerasawy , chennimalai 


ஊர்ப்பெயர்கள் பெயர்பெற்ற முறைகளில் சில 


25 


பஞ்சமாதேவி என்றும் வழங்கப்படுகின்றன . நாகலாபுரம் என் 
றும் , பஞ்சமாதேவி என்றும் பெயருடைய ஊர்கள் தமிழ் நாட்டில் 
ஒன்றற்கு மேற்பட்டு உள்ளன . தென்னார்க்காடு மாவட்டத்தில் 
திண்டிவனம் நகரையடுத்து ஒரு நாகலாபுரம் உளது . 

எட்டி , ஏனாதி , காவிதி , மாராயம் என்ற பட்டப்பெயர்களை 
( அரசு அலுவலர்களுக்குக் கொடுக்கப்பட்ட பட்டப் பெயர்கள் ) 
அடிப்படையாகக் கொண்ட ஊர்ப் பெயர்கள் இன்றும் வழக்கில் 
உள்ளன . 

எட்டி , ஏனாதி , காவிதி , மாராயம் என்பன மன்னர்களால் 
சிறப்பிக்கப்படுபவர்கள் பெறும் பட்டப் பெயர்கள் . 

எட்டி என்பது வணிகர் பெறும் ( எட்டிகுமரன் இருந்தோன் 
தன்னை - மணி , 4-58 ) பட்டப்பெயர் . 

ஏனாதி என்பது அமைச்சரும் ( சோழிக ஏனாதி தன்முக 
நோக்கி மணி . 22-205 ) , படைத்தலைவரும் ( பிங்கலம்) , மறவரும் 
( பிங்கலம் ) , பெறும் பட்டப்பெயர் . ஏனாதிப் பட்டம் பெற்ற 
வருக்கு மன்னன் மோதிரம் அளித்துச் சிறப்பித்தான் . அது ஏனாதி 
மோதிரம் ( சீவக . 2569. உரை ) எனப்பட்டது . 

காவி நி என்பது வேளாளரும் , வணிகமாதரும் , வரிதண்டும் 
தலைவரும் பெறும் பட்டப்பெயர் . வணிகமாதர் காவிதிப் பட்டத் 
துடன் வணிகர் பெறும் பட்டமாகிய எட்டி பட்டத்தையும் . 
( எட்டி காவிதி பட்டந் தாங்கிய மயிலியன் மாதர் பெருங் : 
இலாவா . 3-144 . ) பெறுவர் . இக்காவிதிப் பட்டம் பெற்றவருக்கு 
மன்னனால் அளிக்கப்படும் ஊர் காவிதிப்புரவு எனப்படும் . காவிதி 
என்னும் பட்டத்துடன் பொற்பூவும் அளிப்பது மரபு . இப்பொற்பூ 
கா விதிப்பூ எனப்படும் . 

மாராயம் என்பது மன்னனால் சிறப்பிக்கப்படுவோர் பெறும் 
பட்டப்பெயர் . 

எட்டி எட்டி சிறுவேளூர் . 
காவிதி காவிதிப் பாக்கம் 
மாராயம் 

மாராய குப்பம் 
காவிதிப்பாக்கம் என்பது காவிரிப்பாக்கம் என்றும் , காவேரிப் 
பாக்கம் என்றும் இப்பொழுது வழக்கிலுள்ளது . தென்னார்க்காடு 
மாவட்டத்தில் திண்டிவனம் நகரையடுத்து ஒரு காவேரிப்பாக் 
கம் உள்ளது . ஒன்றற்கு மேற்பட்ட காவேரிப்பாக்கங்கள் தமிழ் 
நாட்டில் உள்ளன . 


- 


- 


26 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


தென்னார்க்காடு மாவட்டத்தில் திருக்கோவிலூருக்கருகில் 
ஏனாதி மங்கலம் என்று ஓரூர் உள்ளது . விருத்தாசலத்துக் 
கருகில் ஓரூரின் பெயர் ஏனாதி மேட்டூர் , தேவகோட்டையி 
லிருந்து ஓரியூர் போகும் வழியில் ஏனாதி கிராமம் என்ற பெய 
ரில் ஒருர் உள்ளது . 


6 


ஊர்ப்பெயரை அடிப்படையாகக் கொண்டு நாடு போன்ற நிர் 
வாகப் பிரிவு பெயர் பெற்றது போல் நாடு போன்ற நிர்வாகப் 
பிரிவின் பெயரை அடிப்படையாகக் கொண்டும் ஊர்ப்பெயர் 
அமைந்திருந்ததாகத் தெரிகிறது . 


8 


ஒரு ஊரின் 


அண்ணா நாடு என்ற பிரிவில் திருவண்ணாமலை என்ற ஊர் 
அமைந்திருந்ததாக அண்ணா நாட்டு உடையார் திருவண்ணா 
மலை உடைய நாயனார் என்ற கல்வெட்டுத் தொடரால் தெரி 
கிறது . அண்ணா நாட்டில் உள்ள மலை கார்த்திகை விழாவால் 
புகழ்படைத்த ஒன்று . அத்தகைய புகழ் படைத்த மலை அமைந்த 
ஊர் அண்ணா நாட்டு மலை என்று நாட்டின் பெயர் அடிப்படை 
யில் தோன்றி , காலப்போக்கில் உச்சரிப்பதில் ஏற்ற இடர்ப்பாட் 
டால் மருவி , அண்ணாமலை என ஆகி , திரு என்ற அடையுடன் 
திருவண்ணாமலை என ஆகியது . 

ஒரு பகுதியை வேறு பிரித்து , ஒரு தனிக் குடி 
யிருப்பு ஆக்கி அதற்கு மன்னன் தன் பெயரை வைத்து வழங்கச் 
செய்யும் மரபு இருந்து வந்ததாகத் தெரிகிறது . 

குலோத்துங்க சோழநல்லூர் 

இவ்வூர்ப் பிடாகை பூலால சுந்தர நல்லூரிலே ஐம்பதிற்று 
வேலி நிலம் மூன்றாவது முதல் தேவதான இறையிலியாக இட்டு 
முன்புடையாரும் பழம் பெரும் பிரமதேசமாய் வருகிறபடியும் முந் 
நிறை கட்டிநபடியும் குலோத்துங்க சோழ் நல்லூர் என்னும் 
பேரால் வேறுபிரித்து என்னும் கல்வெட்டுத்தொடர் இதற்குச் 
சான்று. 
புதிய ஊர்களை அமைத்து , 

அதற்கு ஒரு புதுப் பெயரிட்டு 
வழங்கும் மரபும் இருந்து வந்துள்ளது . 


6. தாய் தீபாவளி மலர் -14.11.82 . 
7. S.I I. Vol . VII No , 96 . 
8 The Derivation of the 

P. Venkatesan , Mysore . 
9. SI.I. Vol . XVII No. 36 . 


name 


Tiruvannamalai 


ஊர்ப்பெயர்கள் பெயர்பெற்ற முறைகளில் சில 


27 


சியாஹேஸ்வர நல்லூர் 

தங்கள் பொருளிட்டு அண்ணா நாட்டு எல்லையில் திருந் 
திகையாற்றை அடைத்து ஏரியும் வெட்டி தூம்பும் இட்டு சிமா 
ஹேஸ்வர நல்லூர் என்று பேருமிட்டு 10 என்னும் தொடர் இவ் 
வகைக்குச் சான்று . 


கல்வெட்டில் காணும் ஊர்ப்பெயர்கள் பெயர் பெற்ற முறை 
களில் சிலவற்றைக் கண்டோம் . அடுத்து அப்பெயர்கள் அமைப்பில் 
பெற்ற மாற்றங்களைக் காண்போம் . 


4 


10 . 


Vol . VIll , No. 83 . 


4. காலப்போக்கில் ஊர்ப்பெயர்களில் 

மாற்றம் ஏற்பட்ட நிலை 


ஊர்ப்பெயர்கள் தொன்று தொட்டு எந்த வித மாற்றமும் 
இன்றி கல்வெட்டில் வழங்கியவாறே வழங்கி வரும் நிலையும் 
காணப்படுகிறது . ஆயினும் ஓரளவு மாற்றம் பெற்று மருவி வழங்கி 
வரும் பெயர்களும் உண்டு . அவ்வாறு மாற்றம் ஏற்படும் பொழுது 
ஓரளவு மாற்றம் பெற்று வழங்குவதோடு , சுருக்கம் கருதியோ , 
பெயரில் ஒலிமாற்றம் ஏற்பட்டோ , முன்னும் பின்னும் சில 
அடைகள் சேர்ந்து பெயர் மாறியோ வழங்கி வந்துள்ள நிலையை 
நாம் காண்கிறோம் . 
எவ்வித மாற்றமும் இன்றி வழங்கிய பெயர்கள் : 
செஞ்சி 

திருவல்லம் 
சேலம் 

பெடாரியூர் 
திருப்பரங்குன்றம் பேரூர் . 
போன்ற பெயர்கள் அன்று கல்வெட்டில் வழங்கியவாறே மாற்றம் 
இன்றி இன்றும் வழங்கி வருகின்றன. பூந்துறை நாட்டுப் 
பெடாரியூர் என்று கல்வெட்டில் கூறப்பட்ட பெடாரியூர் 
கோயம்புத்தூர் மாவட்டம் பெருந்துறை வட்டம் விஜயமங்கலம் 
மிட்டா மவுசைச் சேர்ந்தது . சுருக்கம் கருதி வழங்கிய பெயர்கள் : 

சுந்தர சோழபுரம் எனக் கல்வெட்டில் வழங்கப் பெற்ற 
ஊர் . இன்று ‘ சுந்தரம் என்ற பெயருடன் வழங்கி வருகிறது . இவ் 
வூர் புதுக்கோட்டை மாவட்டம் திருமய்யம் வட்டத்திலுள்ளது " 


1 . தெ.இ. கோ . சா : 1091 
2. புது எண 189 


காலப்போக்கில் மாற்றம் 


29 


5 


இரணிய சிங்கநல்லூர் எனக் கல்வெட்டில் வழங்கப்பெற்ற 
ஊர் , இன்று இரணியல் என்று சுருங்கி வழங்கி வருகிறது. ஒலி 
மாற்றம் ஏற்பட்ட பெயர்கள் . 

‘ மாளவர் மாணிக்கம் எனக் கல்வெட்டில் வழங்கப் பெற்ற 
ஊர் இன்று வாளவர் மாணிக்கம் என வழங்கி வருகிறது . இவ்வூர் 
புதுக்கோட்டை மாவட்டம் திருமய்யம் வட்டத்திலுள்ளது . * 

மாவண்டூர் என்று கல்வெட்டில் வழங்கப் பெற்ற பெயர் 
மாமண்டூர் எனத் தற்காலத்தில் வழங்குகிறது . இவ்வூர் வட 
ஆர்க்காடு மாவட்டம் செய்யார் வட்டத்திலுள்ளது . 

சிங்கபுர வள நாட்டு செஞ்சிப்பற்று சிங்கபுரம் என்று கல் 
வெட்டில் கூறப்பட்ட சிங்கபுரம் என்ற பெயர் இன்று சிங்கவரம் 
என்று வழங்கி வருகிறது . தென்னார்க்காடு மாவட்டம் செஞ்சி 
வட்டத்தில் உள்ளது இவ்வூர் . செஞ்சி நகரை ஒட்டி ஒரிரு கிலோ 
மீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது . இங்குள்ள சிறு குன்றின் 
மேல் திருமால் கோயில் ஒன்று உள்ளது . 

‘திருக்கொடி என்ற கல்வெட்டுப் பெயர் ‘ கொடியக்காடு 
என மாறி இன்று வழங்குகிறது . திரு என்ற முன் ஒட்டுக் காலப் 
போக்கில் மறைந்து காடு என்ற பொதுக் கூறு பிற்சேர்க்கையாகி 
கொடியக்காடு என்று வழங்கி வருகிறது . இவ்வூர் தஞ்சாவூர் 
மாவட்டத்தில் திருத்துறைப் பூண்டி வட்டத்தில் உள்ளது . 

“ கோலிய நல்லூர் என்று கல்வெட்டில் இடம் பெற்ற பெயர் 
இன்று " கோலியனூர் என்று வழங்கி வருகிறது . இவ்வூர் தென் 
னார்க்காடு மாவட்டத்தில் விழுப்புரம் வட்டத்திலுள்ளது . விழுப் 
புரத்திற்கு மேற்கே சுமார் ஐந்தாறு கிலோ மீட்டர் தொலைவில் 
உள்ளது . 

கல்வெட்டிலேயே மாற்றத்துடன் வழங்கும் பெயர்களும் 
உண்டு. அதாவது ஒரு கல்வெட்டில் அப்பெயர் ஒருவகையாகவும் , 
மற்றொரு கல்வெட்டில் சிறிது மாறுதலுடன் வேறு வகையாகவும் 
வழங்குகிறது . 


புது எண் 324 


3 . கன் . கல் தொகுதி 4. தொ . எ . 1969/9 
4 . 
5. S. I.I vol xvii No. 664 
6. S. I. 1 , vol , XVII , No. 254 
7 . 

No. 553 
8 . 

No. 148 


.. 


30 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


பூவாநிலை சுந்தர சோழநல்லூர் என ஒரு கல்வெட்டில் 
வழங்கிய அதே ஊர்ப்பெயர் பூவால சுந்தர நல்லூர்10 என 
மற்றொரு கல்வெட்டில் வழங்கியுள்ளது . 

இத்தகைய பெயர் மாற்றங்களில் ஒருசில மன்னர்களாலேயே 
செய்யப் பெற்றுள்ளன . தங்களுடைய பெயர் , புகழ் முதலியவை 
அழியாமல் என்றும் நிலைத்து நிற்க வேண்டும் என்ற நோக்கத் 
துடன் இத்தகைய மாற்றங்களை மன்னர்கள் செய்திருக்கலாம் 
எனக்கருத இடமுண்டு . என்றும் நிலைத்து நிற்பவை ஊர்ப் 
பெயர்கள் . ஆகையால் அவற்றுடன் தங்கள் பெயர் , புகழ் முதலிய 
வையும் நிலைத்து நிற்கும் என்று அவர்கள் கருதியிருக்க வேண்டும் . 
முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில் தான் இத்தகைய பெயர் 
மாற்றங்கள் ஏற்பட்டன என்கின்றனர் அறிஞர்கள் .11 


தன் வெற்றியின் நினைவாக மன்னர்கள் , தாம் வென்ற ஊர் 
களில் உரிமையை நிலைநாட்ட அவ்வூர்களின் பெயர்களை மாற்றி 
தங்கள் பெயரால் அவ்வூர்களின் பெயர்களை அமைத்துள்ளனர் . 


இராஜேந்திர சோழதேவன் கி.பி. 1034-35 - இல் தான் வென்ற 
இடத்திற்கு மும்முடி சோழபுரம் என்று பெயரிட்டான் . 

அழகிய பாண்டியன் கி.பி. 1076 - இல் தான் வென்ற இடத் 
திற்கு அழகிய பாண்டியபுரம் என்று பெயரிட்டான் . 


அடுத்து அந்தணர்களுக்கோ அல்லது கோயில்களுக்கோ 
தானம் அளிக்கும் போது அவ்வாறு அளிக்கப்படும் ஊர்களுக்கு 
மன்னர்கள் தங்கள் பெயர்களை வைத்தனர் . பழம் பெயர்கள் 
மாற்றம் பெற்று புதிய பெயர்கள் அமைந்தன . 


புகழியூரான நிகிரிலி சோழபுரம் 
மகிமாலை நல்லூரான குலோத்துங்க சோழநல்லூர் 


9 . S. I. I. Vol . XVII , No . 143 
10 . 

No. 136 
11. T he largest number of remaining ceremonies is 

found during the reign of Kulothunga I , who seems to 
have been fed up with old names and erased out most 
of them as a policy - ( Y. Subbarayalu , Political 

Geography of the chola country ). 
12. S.I Ivol . XVII No. 310 ~ 
13. கன் . கல் . தொகுதி 5. தொ . எ . 1969/85 


காலப்போக்கில் மாற்றம் 


3-1 


என்று 


அரசர்கள் சில ஊர்களின் பெயர்களை மாற்றி உறவினர்கள் 
பெயராலும் அமைத்தனர் . இதுவும் பெயர்கள் மாறியமைக்கு ஒரு 
காரணமாக அமைந்தது 

மகாதேவி மங்கலம் 

வானவன் மாதேவி சதுர்வேதிமங்கலம் . 
சோழகுலவல்லி என்ற சோழ இளவரசி 

என்.ற சோழ இளவரசி கேரளமன்னன் 
பூதலவீர ஸ்ரீவீர உதய மார்த்தாண்ட வீரரை மணந்த பொழுது 
சீதனமாகக் கொண்டு வந்த ஊருக்கு , அவ்வாறு சீதனமாகக் 
கொண்டு வந்தவர் நினைவாக சோழ குல வல்லிபுரம் 
பெயர் வைத்ததாகவும் தெரிகிறது .14 சோழ குலவல்லி நல்லூர் 
என்றுகூடப் பெயர் கூறப்பட்டுள்ளது மற்றொரு கல்வெட்டில் . 

மேற்கூறிய காரணங்களில் ஏதாவது ஒரு காரணத்தினால் 
பெயரை மாற்றி அமைக்கும் பொழுது அன்று வரை வழங்கிய 
பழைய பெயரை முன்கூறி , ஆன அல்லது ஆகிய போன்ற ஒரு 
சொல்லை இடையில் கூறி ( புதுப்பெயரைப் பின்னர் கூறும் மரபு 
இருந்திருக்கிறது . அவ்வாறு வேறு பெயர் வைக்கும்பொழுது பிரதி 
நாமம் என்று குறிப்பிட்டுக் கூறும் பழக்கமும் இருந்தது . 

கீரனூர் ஆன கொழுமங்கொண்ட சோழநல்லூர் 
செய்யூரான ஜெயங்கொண்ட சோழ நல்லூர் 
செழியனூரான இரணசிங்கராம நல்லூர் 
திருக்கழுக்குன்றமான உலகளந்த சோழபுரம் 
தென்னையூரான புக்களப்புரம் 
நெடுமணலாகிய மதநமஞ்சரி சதுர்வேதிமங்கலம் 

பொம்மபுரத்துப் பிறதிநாமம் ஆகிய நுங்கம்பாக்கம் 
தானமாகக் கொடுக்கும் பொழுது இரண்டு ஊர்களைச் 
சேர்த்து , அவ்வாறு சேர்க்கப்பட்ட பகுதிக்கு ஒரு புதுப்பெயர் 
கொடுத்துக் கூறும் மரபும் இருந்திருக்கிறது . 

திருஞானசம்பந்த நல்லூர்-5 
14. Travancoré State Manual Vol . 1 
15. ஜயங் கொண்ட சோழ மண்டலத்து அத்திப்பற்று 

நாட்டவரோம் இப்பற்று பலகுன்றக் கோட்டத்து நாவற் 
பாக்கமும் இதில் பிரிவாந குதிரைச் சேவகன் தாங்கலும் 
முன்னாள் நாலாவது நாளில் தம்பிரானார் திருப்பாட்டு 
ஓதும் மாஹேஸ்வரர்க்கு காணிமடப்புற இறையிலி ஆக 
திருஞான சம்பந்த நல்லூர் என்று உதகபூர்வ தானமாக 
கைய்ஓலையும் திருமுகமும் குடுத்தருளினபடி ” - 
S. I. 1. vol . VIII No. 106 


5 . 


32 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


இந்த வகையிலும் பழம் பெயர்கள் மாறிப் புதுப்பெயராக 
மாற்றம் பெற்று அமைந்தமை நோக்கத்தக்கது . 


இத்தகைய மாற்றங்கள் வரலாற்று ஆய்வில் குழப்பம் 
தவிர்த்து ஆய்வாளருக்கு உதவும் பயன்பாடு உடையது . 


பிறமொழித்தாக்கத்தால் பெயர் மாற்றம் பெற்ற நிலை 

மேற்கூறிய காரணங்களேயன்றி பிறமொழித் தாக்கத்தாலும் 
ஊர்ப்பெயர்கள் மாற்றம் அடைந்தன . ஆரியர்கள் தமிழகத்தில் 
குடியேறத் தொடங்கிய காலத்திலிருந்தே வடமொழிச் சொற்கள் 
தமிழில் கலக்கத் தொடங்கின . தமிழர்களிடை ஆரியப் பண்பாடும் 
கலக்கத் தொடங்கியது . ஆரியர்களின் ஆதிக்கமும் தமிழ்நாட்டில் 
நிலைநிற்கத் தொடங்கியது தங்கள் செல்வாக்கு வளர ஊர்ப் 
பெயர்களையும் பயன்படுத்தினர் . இந்த வகையில் தமிழக ஊர்ப் 
பெயர்கள் வடமொழிச் செல்வாக்கைப் பெற்றன . தமிழக ஊர்ப் 
பெயர்களில் பல வடமொழித் தொடர்பு கொண்டு மாற்றம் 
அடைந்தன . அவ்வாறு மாற்றப்பட்ட ஊர்ப்பெயர்களுக்குப் 
புராணத் தொடர்பான கதைகளையும் ஏற்படுத்தி மக்களை 
நம்பும்படிச் செய்தனர் . இந்த வகையில் பழைய தமிழ்ப் பெயர்கள் 
தாம் தோன்றிய காரணத்தை இழந்தன . கதைகளை நம்பி மக்கள் 
பழைய காரணத்தையும் மறக்கும் நிலை ஏற்பட்டது . 
குடமூக்கு 

கும்பகோணம் எனவும் 
குரங்குக்கா 

கபிஸ்தலம் 
மயிலாடுதுறை 

மாயூரம் 
திருத்தினைநகர் தீர்த்தனகிரி 
திருமறைக்காடு வேதாரண்யம் 

திருமுதுகுன்றம் ,, விருத்தாசலம் 
மாற்றம் பெற்றமைக்குக் காரணம் வடமொழியின் தாக்கமே , 
குடமூக்கு , குரங்குக்கா , மயிலாடுதுறை , திருத்தினை நகர் , 
திருமறைக்காடு , திருமுதுகுன்றம் போன்ற பழத்தமிழ்க் கல் 
வெட்டில் காணும் ஊர்ப்பெயர்கள் தற்பொழுது முறையே 
கும்பகோணம் , கபிஸ்தலம் , மாயூரம் , தீர்த்தனகிரி , வேதாரண்யம் 
விருத்தாசலம் என்பன போன்று வழங்கப்படுகின்றன . 


என்பது 


.. 


13 


. 


.. 


5. கல்வெட்டில் காணும் 

ஊர்ப்பெயர்கள் மூலம் 
நாம் அறியும் செய்திகள் 


கல்வெட்டுகள் நாட்டின் பண்டைய வரலாறு , 

பண்பாடு , 
பழக்கவழக்கங்கள் , நடைபெற்ற போர்கள் ஆகியவற்றை அறிய 
துணைபுரிகின்றன என்றும் , பழங்காலத்தில் செய்யப்பெற்ற 
தானங்கள் , அறச்செயல்கள் போன்றவற்றையும் 

அக்கல் 
வெட்டுகள் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் நாம் முன்னமே 
கண்டோம் . இத்தகவல்களை நாம் அறிய நமக்குத்துணை புரிவன 
வற்றுள் அக்கல்வெட்டுகளில் இடம் பெறும் ஊர்ப்பெயர்களும் 
ஒன்று . இவ்வூர்ப்பெயர்கள் வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்திலி 
ருந்தே வழக்கில் இருந்து வருவதால் அக்கால வரலாற்றை , நடை 
முறையைத் தெள்ளத் தெளிய உணர்த்துகின்றன . 

கல்வெட்டில் காணப்பெறும் ஊர்ப்பெயர்களையடுத்து 
தேவதானம் , பள்ளிச்சந்தம் , திருவிடையாட்டம் , தேவதானப் 
பிரமதேயம் , பிரமதேயம் , சதுர்வேதிமங்கலம் , மங்கலம் , அகரச் 
சீர்மை , அகரப் பிரமதேயம் போன்ற சொற்களும் , தொடர்களும் 
முன்னும் பின்னும் காணப்பெறுகின்றன . இவையெல்லாம் நமக்கு 
உணர்த்தும் தமிழர் வரலாறு ஆய்ந்து , உணர்ந்து , பெருமிதம் 
அடையத்தக்கவை . 

பண்டைக்கால அரசர்கள் , அரசிகள் , அரசுஅலுவலர்கள் , 
வள்ளல்கள் ஆகியோர் தானங்கள் செய்வதையும் , பிற அறச் 
செயல்கள் செய்வதையும் தமது தலையாய வாழ்க்கைச் செயல் 
களில் ஒன்றாகக் கொண்டு வாழ்ந்து வந்தனர் . கோயில்களுக்குத் 


34 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


தானங்கள் அளித்தனர் . நிலங்களாக , பொருள்களாக , ஊர்களாக 
அளித்தனர் . கோயில்களில் உள்ள கடவுளர்களுக்கு , அதாவது 
கடவுளர்களுக்கு நடைபெற வேண்டிய அன்றாட வழிபாட்டு 
முறைகள் , திருவிழாக்சள் போன்ற சிறப்பு வழிபாடுகள் தவறாமல் 
நடைபெற தானங்கள் செய்தனர் . 

அதைப் போலவே சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்து 
வந்த , கடவுளர்களுக்கு அடுத்த நிலையில் வைத்துப் போற்றப் 
பட்டு வந்த அந்தணர்களுக்கும் நிலங்கள் , ஊர்கள் இவற்றைத் 
தானமாக அளித்தனர் . அவ்வாறு கடவுளர்களுக்கும் , அந்தணர் 
களுக்கும் தானமாக அளிக்கப்பட்ட நிலங்களுக்கு வரி தவிர்த்து , 
அவற்றை இறையிலி ஆக அளித்தனர் அரசர்கள் . நான்மறையில் 
வல்ல அந்தணர்களுக்கெனத் தனிக் குடியிருப்புகள் அமைத்துத் 
தந்தனர் . அதன் மூலம் நான்மறையில் வல்லமை பெற 
வகுத்தனர் . கடவுளர் வழிபாடுகள் தவறாமல் நடைபெறச் செய் 


வழி 


தனர் . 


தானம் 


அந்தணர்கள் மட்டும் அன்றி பல சாதியினரும் தத்தமக்கெனத் 
தனித்தனிக் குடியிருப்புகளைக் கொண்டு வாழ்ந்து வந்தனர் 
என்பதையும் கல்வெட்டில் காணும் ஊர்ப்பெயர்கள் நமக்கு 
அறிவிக்கின்றன . 
மேலும் மடம் , சத்திரம் போன்றவற்றிற்கும் , துறவிகளுக்கும் 

அளித்தனர் . இத்தகைய தான தருமங்களே யன்றி , 
மன்னர்களின் போர்ச் செயல் , வெற்றி ஆகியவற்றையும் நாம் 
அறிய முடிகிறது . மன்னர்கள் மட்டுமன்றி தனி நபர்கள் புரிந்த 
வீரச்செயல் போன்ற அவர்களின் வாழ்க்கைக் கூறுகளையெல்லாம் 
நாம் அறிகிறோம் . 

தேவதானம் : கோயில்களுக்கு , அதாவது கடவுளர்களை வழி 
படும் செயல் தடையின்றி நடைபெற நிலங்கள் , ஊர்கள் தானமாக 
அளிக்கப் பெற்றன . அவ்வாறு கோயில்களுக்கு அளிக்கப் பெற்ற 
தானங்களில் சிவன் கோவில்களுக்கு 

அளிக்கப் பெற்ற 
நிலங்கள் தேவதானம் என்னும் பெயரால் குறிக்கப்பெற்றன . 
திருவோத்தூருடைய 

நாயனார் 

தேவதானம் 

திருவோத்தூர் 
இன்னாயனார் தேவதானம் ஆலச்சுக்குடி ” 


ஆன 


1 . 
2 . 


S.I.I Vol , VII No. 115 ( A.R.No. 104A of 1900 ) 

No. 148 (A R No 135 of 1900 ) 


" 


3 , 


ஊர்ப்பெயர்கள் மூலம் நாம் அறியும் செய்திகள் 


35 


பொதுவாகக் கோயிலில் வழிபாடு நடைபெற வழங்கப் பெற்ற 
தானத்தைப்போல பூசைசெய்தல் , விளக்கெரித்தல் , விசேஷ 
உற்சவங்கள் நடத்தல் போன்ற குறிப்பிட்ட செயல்களுக்காகவும் 
தானங்கள் வழங்கப் பெற்றன . 

( அ ) கோயிலில் விளக்கெரிய செய்யப்பட்டதானம் திருக்கா 
மஞ்சூர் ஊரார் விளக்கெரிய நெய்தானம் செய்துள்ளனர் . 
திருவிளக்குப்புறமாக திருநாமத்துக் காணியான தேவதானம் 
தச்சன் தாங்கல் 
( ஆ ) மகர சங்கிரமண தினத்தன்று விசேஷ உற்சவம் நடத்த 
வீரராகவப் பெருமாளுக்கு மகர சங்கிரமண தினத்தன்றைக்கு 
விசேஷ உற்சவம் நடத்துவதற்காகத் தலகாஞ்சேரி 
என்னும் கிராமத்தில் ஆயிரம் குழி நிலம் தானம் செய் 
துள்ளனர் . 5 


பள்ளிச்சந்தம் 

ஜைன பௌத்தப் பள்ளிகளுக்கு அளிக்கப் பெற்ற தானம் 
பள்ளிச்சந்தம் என்னும் பெயரால் குறிக்கப்பெற்றன . இராஜ 
ராஜனின் தமக்கையராகிய குந்தவைப் பிராட்டியார் வைகைத் 
திருமலையில் ஒரு ஜினாலயம் அமைத்ததாகவும் , அது குந்தவை 
ஜினாலயம் என்று பெயர் பெற்றதாகவும் தெரிகிறது .. 

“ முகைநாட்டுப் பள்ளிச்சந்தம் வைகலுர்த் திருமலை 
ஸ்ரீ குந்தவை ஜிநாலயத்து தேவற்குப் பெரும் பாணப்பாடிக் கரை 
வழி மல்லியூர் என்ற செய்தியும் ; 

" திருப்பருத்திக்குன்றில் நாயனார் செம்பொற் குன்றாழ்வார் 
பள்ளிச்சந்தம் காலியூர்க் கோட்டத்து விற்பெட்டு நாட்டு 
காண்ணிப்பாக்கம் நெடுநாள் செல்லாதே இதனைத் தியாக 
சமுத்திரம் பட்டையாரான விமரைசர் 

ராஜராஜ தேவர்க்கு 
யாண்டு பதினெட்டாவது முதல் இதை நாயனார்க்குப் பள்ளிச் 
சந்தமாக விட்டார் காண்ணிப்பாக்கம் விமரைசர் என்ற செய்தி 
யும் இக்கருத்தை வலியுறுத்துகின்றன . 


3 , S.I.I.Vol . XIX No.424 ( A.R.No.443 of 1917 ) 
4. S.I , I.Vol . VII No.107 ( A.R.No.97 of 1900 ) 
5 . தெ.இ.கோ.கா. 1106 
6. ஊரும் பேரும் - தேவும் தலமும் - சமணமும் சாக்கியமும் 

ரா.பி சேதுப்பிள்ளை . 
7. S.I.1.Vol.I No.67 
8. S.I.I. Vol.VINo.368 ( A , R.No . 45 of 1890 ) 


-36 


கல்வெட்டில் ஊர்ப் பெயர்கள் 


ஊருடையான் பள்ளி , சரப்பள்ளி போன்ற கல்வெட்டு ஊர்ப் 
பெயர்கள் பள்ளிகள் இருந்தமையை நமக்கு அறிவிக்கின்றன . 

திருவிடையாட்டம் : வைணவக் கோயில்சளுக்கு அளிக்கப்பட்ட 
தானம் , 

நிலங்கள் திடையாட்டம் என்ற பெயரால் குறிக்கப் 
பட்டன . 


... 


• ஆக இன்னான் கெல்கைக்குட்பட்ட பற்றில் உடையார் 
திருக்குற்றாலமுடைய நாயனார் தேவதானமும் உடையார் 
விக்கிரம பாண்டீஸ்வரமுடைய நாயனார் தேவதானமும் நயினார் 
திருவிருந்த பெருமாள் திருவிடையாட்டமும் ஸ்ரீ கிருஷ்ணன் 
திருவிடையாட்டமும் பராக்கிரம பாண்டிய நல்லூரில் நயினார் 
திருவேங்கட நாதன் திருவிடையாட்டமும் முகந்தானத்து 
நாராயண ஸ்ரீபாதங்கள் மடப்புறமும் அகரப்பற்றும் நீங்கலாக 
இன்னான் கெல்கைக்குட்பட்ட பற்றும் என்ற பராக்கிரம 
பாண்டிய 

தேவனின் இருபத்தெட்டாவது ஆட்சியாண்டுக் 
கல்வெட்டுத்தொடர் இதற்குச் சான்று ( f . A. S. vol . 1. No. 11 
கி . பி . 1451 ) 
பிரமதேயம் 

சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருந்துவந்த அந்தணர்களுக் 
குத் தானதருமங்கள் செய்வதைப் பெரும் புண்ணியமாகக் கருதிய 
நம் 

பண்டைய மன்னர்கள் நிலங்களையும் , ஊர்களையும் 
அங்கங்கே அந்தணர்களுக்குத் தானமாக அளித்தனர் . அவ்வாறு 
பிராமணர்களுக்கு அளிக்கப் பெற்றவை பிரமதேயங்கள் எனப் 
பெயர் பெற்றன . அப்பிரமதேயங்களை வரிநீக்கி இறையிலியாக 
அளித்தனர் . 

செற்றுர்க் கூற்றத்துப் பிரமதேயம் நாலூர் 

பிரமதேயம் மகேந்திர மங்கலம் 
தேவதானப் பிரமதேயம் 

கோயிலுக்கென அளிக்கப்பெற்ற தேவதான நிலங்கள் , 
ஊர்கள் இவற்றின் வருவாயிலிருந்து ஒரு பகுதியைப் பிராமணர் 
களுக்கு அளிக்கும் நடைமுறையும் , அதே போல பிராமணர்களுக் 
கென அளிக்கப்பெற்ற பிரமதேயநிலங்கள் , ஊர்கள் இவற்றின் 
வருவாயிலிருந்து ஒரு பகுதியைக் கோயிலுக்கு அளிக்கும் நடை 
முறையும் இருந்தன . இவ்வாறு கோயிலுக்கும் பிராமணர்களுக்கு 
மாக செய்யப் பெற்றவை தேவதானப் பிரமதேயம் எனப் பெயர் 
பெற்றன . 


ஊர்ப்பெயர்கள் மூலம் நாம் அறியும் செய்திகள் 


37 


வடகரை தேவதானப் பிரமதேயம் அமநிநாராயணச் 

சதுர்வேதிமங்கலம் 
ஆர்க்காட்டுக் கூற்றத்து கீழ் பிரம்பில் தேவதானப்பிரமதேயம் 

திருவேதிகுடி 
கருநிலக்குடி நாட்டுத் தேவதானப் பிரமதேயம் திருத்துங்கால் 

இந்தத் தேவதானம் , பிரமதேயம் முதலியன இறையிலியாக 
விடப்பட்டன என்பதை , தேவதானம் இறையிலி இட்டபடிக்கும் 
பழம்பேர் தவிர்த்த படிக்கும் திருவிடை மருதூர் உடையார்க்கு 
வேண்டும் நிமந்தங்களுக்கு இறுப்பதாகப் பழம் பேர் தவிர்த்து 
யாண்டு ஏழாவது முதல் தேவதானம் இறையிலி இட்டபடி 
உய்யக் கொண்டார் வளநாட்டுத் திரைமூர் நாட்டுப் பிரமதேயம் 
கண்ணக்குடியான் " என்பன போன்ற கல்வெட்டுத் தொடர்கள் 
மூலம் நாம் அறியலாம் . 
சதுர்வேதி மங்கலம் 

அந்தணர்களுக்கெனத் தனிக் குடியிருப்புகளையும் ஏற்படுத் 
தினர் நம் முன்னோர் . அக்குடியிருப்புகளில் நான்கு வேதங் 
களிலும் வல்ல பிராமணர்களைக் குடியேற்றினர் . இத் தகைய 
குடியிருப்புகள் நான்கு வேதங்கள் வல்லவர்களின் குடியிருப்பு 
களாதலின் சதுர்வேதிமங்கலங்கள் என வழங்கப் பெற்றன . 
இத்தகைய சதுர்வேதிமங்கலங்களையும் வரிநீக்கி இறையிலி 
யாகவே வழங்கினர் . இவை அவ்வட்டாரக் கல்விக் கழகங் 
களாக விளங்கி , கல்வியறிவை யளித்தன . இந்தச் சதுர்வேதி 
மங்கலங்கள் அவற்றை அமைத்து வழங்கிய மன்னர்கள் பெயரா 
லும் , அவர்களின் பட்டப் பெயர்களாலும் , அவர்களின் தேவியர் 
களின் பெயராலும் பெயர் பெற்றன . அரசிகளே வழங்கியவையும் 
இவற்றில் அடங்கும் , 
தென்கரைப் பிரமதேயம் ஸ்ரீ ராஜகேஸரிச் சதுர்வேதி 

மங்கலம் 
வடகரைக் குறுக்கை நாட்டு பிரமதேயம் வெடேல் விடுகு 

சதுர்வேதிமங்கலம் 
தஞ்சாவூர் கூற்றத்து பிரமதேசம் இராசசுந்தரி சதுர்வேதி 

மங்கலம் 
பிரமதேயமாக வழங்கப் பெற்ற ஊரின் பெயருடன் சேர்த்தும் 
பிரமதேயம் இன்ன ஊரான இன்ன சதுர்வேதிமங்கலம் என்றும் 
பெயர்கள் வழங்கி வந்துள்ளன . 
9. S.I , I.Vol.XXIII No.273 ( A.R.No.273 of 1907 ) 


38 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


கருங்குடி நாட்டுப் பிரமதேயம் திருவள்ளுரான திரயிலோக்ய 
மாதேவிச் சருப்பேதிமங்கலம் . 


பிரமதேயம் என்று பெயர் கூறப்படாமல் இன்ன ஊரான 
சதுர்வேதிமங்கலம் என்றும் வழங்கி வந்துள்ளன. 

பவித்திர மாணிக்க வளநாட்டு வாகூராந அழகிய சோழச் 
சருப்பேதிமங்கலம் . 


மேற்கூறியவாறெல்லாம் பிரமதேயம் என்றோ , இன்ன 
ஊரான சதுர் வேதிமங்கலம் என்றோ பெயர் குறிக்கப் பெறாமல் 
சதுர்வேதிமங்கலத்தின் பெயரை மட்டும் கூறி , அந்தச் சதுர்வேதி 
மங்கலத்தில் உள்ள இன்ன ஊர் என்று கூறும் வழக்கும் இருந்து 
வந்துள்ளது . 


நித்தவிநோதச் சதுர்வேதி மங்கலத்துப் பிடாகை காட்டு 

முண்டூர் 
ராஜராஜச் சதுர் வேதிமங்கலத்து சிறு நானலூர் . 


மன்னன் தன் பெயரைச் சதுர்வேதி மங்கலத்திற்கு வைக்க 
வேண்டும் என்று அவனே விரும்பி வைத்தான் என்ற செய்தியை 
கீழ்வரும் கல்வெட்டுத் தொடர் நமக்கு அறிவிக்கிறது , 

" கணக்கும் எழுதிப் போதும்படிக் கணக்காடான சோழகுல 
வல்லிபுரத்து வீரமார்த்தாண்ட சதுறுவேதிமங்கலம் என்று நம் 
பேரால் வைத்த 

இந்தச் சதுர்வேதிமங்கலங்கள் , சதுறுவேதிமங்கலம் என்றும் 
சதுப்பேதி மங்கலம் என்றும் , சருப்பேதி மங்கலம் என்றும் கல் 
வெட்டில் குறிக்கப்பெற்றுள்ளன . 


1.10 


மங்கலம் 

சதுர்வேதி மங்கலம் என்ற தொடரின் குறுகிய வடிவமாக 
மங்கலம் என்பதைக் கருதுகின்றனர் .11 சதுர்வேதி மங்கலங்களைப் 
போலல்லாமல் இப்பெயர்கள் சாதாரண ஊர்ப் பெயர்களைப் 
போலவே அமைந்துள்ளன . ஒருசில மங்கலங்கள் மட்டுமே அரசர்கள் 
பெயரால் அமைந்திருக்கின்றன . 


10. கன் . கல் . தொகுதி 5 தொ . எ . 1959/51 
11 , பேரும் பெருமையும் - மா.நயினார் எம்.ஏ. 


ஊர்ப்பெயர்கள் மூலம் நாம் அறியும் செய்திகள் 


39 


அட்டைய மங்கலம் 
ஆதமங்கலம் 
இராசிமங்கலம் 
குட்டமங்கலம் 
செய்யாமங்கலம் 
சேந்தவன் மங்கலம் 
தூவேலிமங்கலம் 
பெருமங்கலம் 
மாற மங்கலம் 
மிழலை மங்கலம் 
வெள்காமங்கலம் 
ஸ்ரீகரணமங்கலம் 


அகரச்சீர்மை 

பிராமணர்கள் வசித்த இடங்கள் அக்கிரகாரம் என வழங்கப் 
பெற்றன . அதன் குறுக்கமே அகரம் எனக் கருதுகின்றனர் 
ஆகவே தான் “ சோழகுல வல்லிபுரத்து வீரமார்த்தாண்ட சதுறு 
வேதிமங்கலம் என்று நம்பேரால் வைத்த அகரச் சீர்மையில் " 
எனப் பெயர் பெற்றது போலும் . ஆனால் வேறு ஊர்களும் 
அகரம் என்ற பெயருடன் வழங்கி வந்துள்ளமையை 

கல் 
வெட்டுகள் நமக்கு அறிவிக்கின்றன . 

புத்தகரம் 
வேறு சாதியினர் வாழ்ந்த பகுதிகூட அகரம் என்று கூறப்படு 
கிறது என்று கூறி “ வேளாளர் அகரம் என்ற தஞ்சை மாவட்டம் 
மாயவரம் வட்டத்தில் 

உள்ள 

ஊர்ப் பெயரை மேற்கோள் 
காட்டுவர் இடப்பெயராய்வாளர் . 

பல சாதியினரும் தத்தமக் கெனத் தனித்தனிக் குடியிருப்பு 
களைக் கொண்டு வாழ்ந்து வந்தனர் என்ற செய்தியை ஈண்டு 
நினைவு கூர்தல் பொருத்தமாக இருக்கும் . 

கருமாரச்சேரி 
தச்சன் தாங்கல் 
வண்ணாரக் கொல்லை 

ராவுத்தநல்லூர் 
12 . Names of Villages donated to Brahmins 

-Dr . M. Chidanantamurthy 
13. ஊரும் பேரும் - இறையும் அறமும் - அடிக்குறிப்பு 22 

- ரா . பி . சேதுப்பிள்ளை 


13 


40 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


அகரப்பிரமதேயம் 

பிரமதேயம் என்றாலே பிராமணர்களுக்கு அளிக்கப்பெற்ற 
ஊர் எனக் குறிக்கும் முறை இருந்தும் , பிராமணர்கள் வாழ்ந்த 
இடத்தைக் குறிக்கும் அகரம் என்ற சொல்லையும் சேர்த்து அகரப் 
பிரமதேயம் எனக் குறித்துக் கூறும் முறையும் இருந்ததைக் 
கல்வெட்டு ஊர்ப் பெயர்கள் நமக்கு அறிவிக்கின்றன. 


ஏப்புலி நாயக்கர் கேரளசிங்க வளநாட்டு அகர பிரமதேயம் 
அம்பலத்தாடு சதுர்வேதிமங்கலம் 

மேற்பாக்கைநாட்டு நிரந்தனூரான அகரப்பிரமதேயம் 

ஒரு சில சதுர்வேதி மங்கலங்கள் அகரம் என்ற அடையுடன் 
மட்டும் குறிக்கப் பெற்றுள்ளன . 

மண்டை குளநாட்டு முருகமங்கலப்பற்று சம்புகுலப்பெருமான் 
அகரமான ராச கெம்பீரச் சறுப்பேதிமங்கலம் . 


ஆன் நி நாட்டு அகரம் காங்கேய நல்லூரான நீலகண்டச் சதுர் 
வேதிமங்கலம் , 


உ - தகபூர்வதானம் 

தானம் கொடுக்கும் பொழுது நீர் வார்த்துத்தானம் செய்தல் 
மரபு எனத் தெரிகிறது . நிலங்களை இறையிலி ஆகத் தானம் 
கொடுக்கும் பொழுது நீர்வார்த்துக் கொடுத்து , கைாலையும் 
திருமுகமும் அளித்துத் தானம் செய்துள்ளமையும் கல்வெட்டுத் 
தரும் செய்தியாகும் . 


“ நாவற் பாக்கமும் இதில் பிரிவாந குதிரைச் சேவகன் 
தாங்கலும் முன்னாள் நாலாவது நாளில் தம்பிரானார் திருப் 
பாட்டு ஓதும் மாஹேஸ்வரர்க்கு காணிமடப்புற இறையிலி ஆக 
திருஞான சம்பந்த நல்லூர் என்று உதகபூர்வ தானமாக கைய் 
ஓலையும் திருமுகமும் குடுத்தருளிநபடிக்கு 14 
போதகதானம் 

தனிப்பட்ட மனிதனுக்கும் தானங்கள் அளிக்கப் பெற்றன . 
ராமச்சந்திரபட்டருக்கு போதகதானமாக பூமி கொடுக்கப் 
பெற்ற செய்தியை , தாராபுரம் வட்டத்தைச் சார்ந்த சித்தூர் 


14. S , I.I . Vol.VII No. 106 ( A.R.No.96 of 1900 ) 


ஊர்ப்பெயர்கள் மூலம் நாம் அறியும் செய்திகள் 


41 


ஒபளி 


மயிலம்பட்டியிலே இருக்கும் அப்பய்யன் குமரன் 
சேஷய்யனிடத்தில் இருக்கும் சாசனம் நமக்கு அறிவிக்கின்றது .15 


பூதானம் 


இத்தகைய தானங்களைப் பூதானம் என்ற பெயராலும் 
கொடுக்கப்பட்ட செய்தியையும் கல்வெட்டுத் தெரிவிக்கின்றது . 

புது ஆயக்குடி -பெரியகுளத்தைச் சார்ந்த றெனாகாளம் 
நிலத்தை ரெங்கய்யனவர்களுக்கு பூதானமாக அளித்த செய்தியை 
மதுரை மாவட்டம் பழனிக்குப் பக்கத்தில் உள்ள ஆலக்குடிப் 
பாளையப்பட்டு தெலுங்குப் பிராமணராகிய வேங்கட்ராமய்ய 
ரிடத்தில் இருக்கிற சாசனத்தின் மூலம் அறிகிறோம் .18 
சர்வமானியம் 

சர்வமானியமாகவும் கொடுக்கப்பட்டுள்ளன 
என்ற செய்திடையும் கல்வெட்டு நமக்கு அறிவிக்கின்றது . 
சறுவமானியமாகப் 

பண்ணிக்குடுத்த தானப் 

தானப் பிரமாண 
மாவது 

சறுவமானியப் பிரமாணமாவது 11 


தானங்கள் 


11 


தவசிக்குழி 
சில 

ஊர்கள் தவசிக்குழியாக அளிக்கப்பட்டதாகக் கல் 
வெட்டுத் தெரிவிக்கின்றது . 

“ விலை கொண்டு அனுபவித்துப் போகிற தவசிகுழியான 
திருஞான சம்பந்த நல்லூர் 

" இத்தவசி குழியான தேவர்கனாயக நல்லூர் 


சில பங்குகள் மட்டும் தானம் செய்தல் 

கிராமங்களை முழுமையாகத் தானம் செய்ததோடு , கிராமங் 
களைப் பல பங்குகளாகப் பிரித்துச் சில பங்குகளை மட்டும் 
தானம் செய்யும் மரபும் இருந்து வந்ததாகத் தெரிகிறது . 


15. தெ.இ.கோ.சா .1195 ( மக்கென்ஸிபிரதி ) 

1194 
11. S.I.T.Vol. XXIII No.123 ( A R.No.123 of 1907) 
18 . 

No 122 (A.R.No. 122 of 1907 ) 


42 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


சின்ன மாம்பா சமுத்திரம் என்னும் கிராமத்தின் நூற்று 
ஆறு பங்குகளிலே ஒன்பது பங்குகள் .10 


90 


தர்ம ஸ்தாபனங்கள் , துறவிகள் 

கோயில்களுக்கும் , அந்தணர்களுக்கும் மட்டும் தானம் அளித்த 
தோடு நிற்காமல் , மடம் , சத்திரம் போன்ற தர்ம ஸ்தாபனங் 
களுக்கும் , துறவி போன்றோருக்கும் தானம் அளிக்கப்பட்டுள்ளது . 
அவ்வாறு அளிக்கும் போது சர்வமானியமாகவும் அளித்தனர் . 

பப்புதிம்மய்ய தேவமகாராயர் திருத்தானம் என்னும் இடத் 
தில் உள்ள சத்திரத்துக்காகப் புத்தகரம் என்னும் கிராமத்தைச் 
சர்வமானியமாக அளித்துள்ளார் . 

சோழமண்டலம் பெத்தனபுரத்தில் மடத்திற்கு வேண்டி 
தானம் அளிக்கப்பட்டுள்ளது . 21 

அக்கரை நெறிச் சதுர் வேதிமங்கலத்து கள்ளக்குடி மடப்புற 
மாக விடப்பட்டது .82 

கிராமங்களில் சுவாமியார் அவர்கள் சன்னிதானத்துப் பூதான 
நிலம் அளிக்கப்பட்டுள்ளது .23 
தனியார் தானம் செய்தல் 

மன்னர்கள் , மன்னர்களின் அலுவலர் போன்றோர் மட்டுமன்றி 
தனியார் போன்றோரும் தானம் செய்துள்ளனர் . தருமம் செய் 
துள்ளனர் . 

அரசனுடைய பிரதான மந்திரியான இரகுநாத பண்டிதரும் , 
கொங்கு நாட்டுச் சதுர் வேதிமங்கலம் திரு முருகன் பூண்டி ஊரார் 
களும் கூடித் திருமுருகன் பூண்டிக் கோயில் அர்ச்சகருக்குத் தானம் 
செய்துள்ளனர் .4 

வீரராகவ சுவாமியின் நிவந்தத்துக்காக அழகப்ப செட்டி 
யார் என்பவர் காக்களூர் கிராமத்தில் ஆவாரம்பட்டி பகுதியைத் 
தானம் செய்துள்ளார் . 5 


19. தெ.இ.கோ.சா .1109 
20 . 

1118 
21. S.I.I.Vol.VII No.382. ( A.R.No.397 of 1903 ) 
22 . 

No.398 ( A.R.No.112 of 1903 ) 
23 . த . இ கோ.சா , 1197 
24 . 

1185 
25 . 

1111 


. 


43 


ஊர்ப்பெயர்கள் மூலம் நாம் அறியும் செய்திகள் 


அவ்வாறு தானமாக அளிக்கும் போது ஒரு ஊரில் மட்டுமன்றி 
ஒன்றற்கு மேற்பட்ட ஊர்களிலிருக்கும் பகுதிகளைத் தானமாக 
அளித்துள்ளனர் . 

சிக்கமாயபுரம் என்னும் கிராமத்தில் ஒரு பகுதியும் , வீரராகவ 
புரம் என்னும் கிராமத்தில் ஒரு பகுதியும் ரகுபதி ஐயன் என்பவ 
ரால் தானம் அளிக்கப்பட்டன. 
வேறு பல செய்திகள் 

தான தருமங்களை மட்டுமன்றி வேறுபல செய்திகளையும் 
கல்வெட்டுகள் நமக்கு அறிவிக்கின்றன . மன்னர்கள் போர் புரிந்த 
செய்தியை அறிந்தோம் . அவ்வாறே தனிநபர் சண்டை செய்தது 
போன்ற வீரச்செயல்களும் , ஆடுமாடு பிடித்துச் செல்லுதல் 
போன்ற செய்திகளும் கூறப்பெற்றுள்ளன . அநியாயம் செய்வோர் 
களின் தலையை வெட்டிக் கொண்டு வருவோருக்குப் பரிசுகள் 
அளிப்பதாக அறிவிப்பும் செய்யப்பட்டிருந்ததும் தெரிகிறது . 

கொங்குறாயன் என்பவன் மாந்தபுரத்திலே வந்து வியாழக் 
கிழமை நாள் அன்று வெட்டிக்குத்திச் சில்லறை பண்ணி ஆடுமாடு 
பிடித்துச் சென்றான் - கொங்குறாயன் தலையை வெட்டிக் 
கொண்டு வந்து வைத்தவர்களுக்கு உம்பளிக்கை கிராமம் கட் 
டளையிடப்பட்டிருந்து . " 


முடிவுரை 

மேற்காணும் கட்டுரைகள் மூலம் நம் பண்டைய வரலாற்றுச் 
சிறப்பை அறிவிக்கும் வகையில் ஊர்ப்பெயர்கள் எவ்வளவு முக்கி 
யம் வாய்ந்தவை என்ற உண்மையை நாம் உணரலாம் . தொடர்ந்த 
ஆராய்ச்சி மேலும் நல்ல பயனை அளிக்கும் என்பது சொல்ல 
வேண்டாத ஒன்று . 

கட்டுரைகளில் இடம்பெறும் ஊர்ப்பெயர்கள் அவை இடம் 
பெறும் கல்வெட்டு முதலிய விவரங்கள் இணைப்பில் கொடுக்கப் 
பட்டுள்ளன . பெயர்கள் எல்லாம் கல்வெட்டில் உள்ளவாறே 
கொடுக்கப்பட்டுள்ளன . குறிலுக்கு நெடில் , நெடிலுக்குக் குறில் , 
இடையினத்திற்கு வல்லினம் , வல்லினத்திற்கு இடையினம் , நகர 
ணகர , னகர வேறுபாடின்மை போன்ற குறைகள் இருக்கலாம் . 
சரியாகத் தெரிந்தவை மட்டும் திருத்தி எழுதப்பட்டுள்ளன . 
26. தெ.இ.கோ.சா. 1112 
27 . 

1223 . 


ஊர்ப்பெயர்கள் மூலம் நாம் அறியும் செய்திகள் 


45 


பின்னிணைப்பு -1 
ஒன்றற்கு மேற்பட்ட மெய்க்கீர்த்திகள் இடம் பெறும் 
பொழுது மன்னனின் இயற்பெயரை மீண்டும் கூறாமலே அம் 
மன்னனின் சிறப்புப் பெயர் போன்றவை மட்டுமே கூறிச்செல்லும் 
வழக்கையொட்டி * ஒரு சில கல்வெட்டுகளில் பெயரின்றி அவனு 
டைய சிறப்புப் பெயர் மட்டுமே இடம் பெற்றுள்ளது . ஆகவே 
இந்த இணைப்பில் மன்னன் பெயரின்றிச் சிறப்புப் பெயர் மட்டுமே 
கொடுக்கப்பட்டுள்ள ஊர்ப் பெயர்களும் உள்ளன . 


அதே 


போல் காலமும் ஆட்சியாண்டு , கொல்லம் ஆண்டு , சக 
ஆண்டு போன்றவையும் கல்வெட்டில் கண்டவாறே கொடுக்கப் 
பட்டுள்ளன. 

பெயர் , ஆண்டு போன்ற தகவல்கள் ஆய்வு அறிஞர்களுக்குப் 
பயன்படும் நிலை கருதி , கல்வெட்டில் கண்டவற்றை எவ்வித மாற் 
றமும் இன்றி அப்படியே கொடுக்கப்பட்டுள்ளன . 

சுருக்க விளக்கம் 
கன் . கல் தொகுதி கன்னியாகுமரி மாவட்டம் கல்வெட்டுத் 

தொகுதி 
செ.மாக. 

சென்னை மாவட்டக் கல்வெட்டு 
த.இ.கோ. 

தென்னிந்தியக் கோயில் சாசனம் 
தொ.எ. 

தொடர் எண் 
புது.எண் 

புதுக்கோட்டை மாவட்டக் கல்வெட்டு 

எண் 
S.I.I Vol . No. 

South Indian Inscriptions -Volume 
Number .. 


- 


சா 


ராஜ கேசரி 


முதலாம் இராசராசன் , கோ இராஜகேசரிவர்மன் , சாலை 
கலமறுத்த கோ இராஜகேசரிவர்மன் , காந்தளூர்ச் சாலை கல 
மறுத்தருளிய கோ இராஜ கேசரிவர்மன் என்றும் , 

ஆதித்தசோழன் ,கோ இராஜகேசரிவர்மன் , தொண்டைநாடு 
பரவின சோழன் பல்யானைக் கோக்கண்டனான 
வர்மன் என்றும் , 

முதல் பராந்தக சோழன் . மதுரை கொண்ட கோப்பரகேசரி , 
மதுரையும் ஈழமும் கொண்ட கோப்பரகேசரி என்றும் குறிக்கப் 
படுகின்றனர் . 

( வை . சுந்தரேசவாண்டையார் - முப்பது கல்வெட்டுகள் ) 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


23 


- 


அக்கரைதேசம் 

கொல்லம்780(கி.பி.1604)கன்.கல்.தொகுதி4. 

தொ.எ.1969/103 அக்களநெறிச்சதுர்வேதி 

S.I.I.Vol.viiiNo.398 மங்கலம் அக்களநென்மடிச்சருப் விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு6 

No.304 பேதிமங்கலம் அக்களூர்பாக்கம் குலோத்துங்கசோழதேவர் 

19(கி.பி.1195-96) 

Vol.xxiiiNo.385 7அக்கைசாலை 

S.I.I.Vol.viiiNo.460 அகநாடுஇராஜராஜகேசரிவர்மர் ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.xxiiiNo.3 

(கி.பி.994-95) அகிலநாயகச்சருப்பேதிகோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு24 

S..I.I.Vol.xiiNo.224 மங்கலம் அகிலநாயகச்சேரிகோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு24 அங்குத்தநல்லூர்ஸ்ரீபலதேவர் ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xivNo.202 அஞ்சுகுடி 

கி.பி.11-ஆம்நூற்றாண்டுகன்,கல்.தொகுதி4. 

தொ.எ.1969/42 அஞ்நூற்றுவமங்கலம் பராக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.viiiNo.438 அடியப்பியச்சதுர்வேதி இராஜராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு7(கி.பி.992)S.I.I.Volxvii.No.617 

மங்கலம் அண்டக்குடி 

S.I.I.Vol.iiPt.ivNo.92. அண்டநாடுவிக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.xxiiNo.462 


- 


* 


. 


உட் 


அண்டாவூர்நாடு 

S.I.I.Vol.VNo.258 அண்ணல்வாசல்பராக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டுஒன்று 

புது.எண்.622 (இப்பொழுதுஅண்ணவாசல்எனவழங்கப்படுகிறது) 

புதுஎண்,470 
அண்ணாநாடுஇராஜராஜதேவர் ஆட்சியாண்டு26 

S.I.I.Vol.vijiNo.96 அதம்பார் இராஜராஜகேசரிபன்மர்ஆட்சியாண்டு13.(கிபி.997-98) 

No.339 
அதளையூர்நாடு 

சகாப்தம்1343 

S.I.I.Vol.xxiiiNo.158 
அதிகுணகற்பகநல்லூர் 

S.I.I.Vol.xxiiiNo.185 அதிகை 

சகாப்தம்1296 

S.I.I.Vol.viiiNo.164 அதிராஜமங்கலம் இராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xiiiNo.67 அதிராஜராஜமண்டலம்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.iiiPt.iNo.22 அதியரையமங்கலம் நிருபதொங்கபந்மர் ஆட்சியாண்டு18 

S.I.I.Vol.xiiNo.71 அதியனூர் 

கொல்லம்252(கி.பி.1076)கன்.கல்தொகுதி5 

தொ.எ.1969/12 அதுலபராக்கிரமபுரம் இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு29 

S.II.Vol.xviiNo.503 

(கி.பி.1245-46) அந்தரபுரம் 

கொல்லம்811(கி.பி.1635)கன்.கல்.தொகுதி5 

தொ.எ.1979/2 (இன்றும்அதேபெயருடன்வழங்கப்படுகிறது) 
அந்தியூர் 

சாலிவாகனசகாப்தம்1200தெ.இ.கோ.சா.1173 அந்துவநல்லூர்கோப்பரகேசரிவந்மர் ஆட்சியாண்டு14 

S.I.I.Vol.iiiPtiiiNo.139 (இக்கல்வெட்டுக்கிடைக்கும்ஊராகியஅந்தநல்லூர்என்பதேஇவ்வூராகஇருக்கலாம்) அநபாயநல்லூர் 

S.I.I,Vol.VNo.632 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


S.I.I.Vol.viiiNo.3 


S.I.I.Vol.xviiNo.732 SI.I.Vol.iiiPt.iiiNo.141. S.I.I.Vol.xiiNo.176 S.I.I.Vol.viiiNo241 

No.426 


92 


-அபராயிதச்சதுர்வேதி 

மங்கலம் 
அம்பத்தூர் 

கி.பி.1388 
அம்பத்தூர்நாடு 

உத்தமசோழதேவர்ஆட்சியாண்டு14 அம்பர் 

கோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு12 
அம்பர்நாடு 

கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு4 அம்பலத்தாடுசதுர்வேதி 

சகாப்தம்1422 மங்கலம் அம்மடிசதுர்வேதிமங்கலம்விக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு27 அம்மைசேரி 
அமண்குடி அமணப்புலம் இராசகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு26 அமரபூண்டி அமனிநாராயணச்சதுர்கோப்பரகேசரிவந்மர் ஆட்சியாண்டு12 

வேதிமங்கலம் அமிதகுணவளநாடுவல்லபதேவர் 

ஆட்சியாண்டு19 அயந்புரம் 

கி.பி.1309 அயநபுரம்குலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு49 அயினவரளெம் 

கி.பி.1806 அரக்கரான்மூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

(கி.பி.1021-22) 


S.I.I.Vol.VNo.226 S.I.I.Vol.iiiPt.iiNo.205. S.I.I.Vol.iiPt.iiNo.31 S.I.I.Vol.xiiiNo.318 S.I.I.Vol.VNo.258 S.I.I.Vol.iiiPt.iiiNo.99. 


S.I.I.Vol.xivNo250 S.I.I.Vol.viiiNo.537 

No.537 
செ.மா.க.1967/181 S.I.I.Vol.xviiNo.236 


- 


. 


அரக்கன்குடி 

S.I.I.Vol.iiPt.iNo.4. அரசூர் 

S.I.I.Vol.xiiNo.118 |அரபதசேகரமங்கலம் இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு5(கி.பி.1016-17)S.I.I.Vol.xxiiiNo.439 அரவார்மங்கலம் குலசேகரதேவர்ஆட்சியாண்டு26 

S.11.Vol.xxiiiNo.432 

(கி.பி.1293-94) அரிகண்டபுரம் 

சகாப்தம்1445(கி.பி.1524)S.I.I.Vol.xviiNo.684A அரிகேசரிநல்லூர்இராஜேந்திரசோழதேவன்ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.xxiiiNo.439 

(கி.பி.1016-17) 
கோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

S.1.I.Vol.xivNo.52 குலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு3(கி.பி1270-S.I.I.Vol.xxiiiNo.428. 

71) அரிகேசரிமங்கலம் சுந்தரசோழபாண்டியதேவர்ஆட்சியாண்டு21 

S.I.IVol.vNo.726 அரிசாத்தனூர்இராஜகேசரிவந்மர் 

ஆட்ஆட்சியாண்டு3 

S.I.IVol.xiiiNo.38 அரிதேவன்நல்லூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு27 

S.I.I.Vol.viiiNo.68 அரிந்தவன்சாத்தமங்கலம்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு9(கி.பி1125-26)S.I.IVol.xxiiiNo.275, அரிமுக்கபுரம்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.xiiiNo.205. அரியலூர் 

..No.310 அரியாவூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.viiNo.97 
அரிவியூர்கோமாறஞ்சடையன்ஆட்சியாண்டு23 

S.I.I.Vol.ivNo.31 அருகந்தூர் 

ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.xivNo.9 அருணாசலயீசுவரபேட்டை 

கி.பி.1778 

செ.மா.க.1967/170. (சென்னையையடுத்ததண்டையார்பேட்டைஇவ்வாறுவழங்கப்பட்டது) 


- 


77 


ஊடாப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


. 


- 


அரும்புலியூர் 

கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு16(கி.பி922-23)S.I.I.Vol.xxiiiNo.12 அரும்பூர் 

ஆட்சியாண்டு27 

S.I.I.vol.xviiNo.516 (கி.பி.933-34) குலோத்துங்கசோழதேவன்ஆட்சியாண்டு30(கி.பி.1100 

No.247 

-01) அரும்பேடு 

S.I.I.Vol.viiiNo.355 அருமொழிதேவநல்லூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு24 

S-I.I.Vol.ivNo.223 அருமொழிதேவபுரம் 

S.I.IVol.viNo.68 அருமொழிதேவவளநாடுஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.ValiiPTiNo.17 அருள்சாந்தநல்லூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு13 

S.I.I.Vol.xxiiiNo.160 

(கி.பி.1228-29) அருவாகூர்தந்திவிக்கிரமபருமன்ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.xiiNo.42 
அருவிக்கரை 

கொல்லம்416(கி.பி.1240)கன்.தொகுதிivதொ.எ 

1969/1 (இன்றும்அதேபெயரில்வழங்கப்பெறுகிறது.கன்னியாகுமரிமாவட்டத்தில்கல்குளம்வட்டத்தில்உள்ளது) அரைசூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு46 

S.I.I.Vol.viiiNo.330 அரையன்சேரி 

கொல்லம்.413(கி.பி.1237)கன்,தொகுதிviதொ,எ. 

1969/2 அல்லூர்இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு12 

S.1.I.Vol.viiiNo.688 (இன்றும்அதேபெயரில்வழங்கப்படுகிறது.திருச்சிமாவட்டத்தில்திருச்சிவட்டத்தில்உள்ளது) அவ்வியூர் 

S.I.1.Vol.xiiNo.141 


- 


- 


அவளிவளநல்லூர் இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு10 

S.I.I.vol.viiiNo.201 (இன்றுஅவளிவநல்லூர்என்றுவழங்கப்படுகிறது.தஞ்சைமாவட்டத்தில்கும்பகோணம்வட்டத்தில்உள்ளது) அவியநூர்நாடுவிக்கிரமசோழதேவன் ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol.viiiNo.303 அவினூர்பரமேச்சுரப்போத்தரையர்ஆட்சியாண்டு3 

No.331 அழகநழகச்சதுர்வேதி 

கொல்லம்759(கி.பி1583)கன்.தொகுதி.vதொ.எ. மங்கலம் 

1969/74 அழகியசோழச்சருப்பேதிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I,Vol.viiNo.798 மங்கலம் அழகியசோழநல்லூர்சகலகலைமார்த்தாண்டகொல்லம்716(கி.பி.1540)கன்.தொகுதி2தொ.ம வர்மர் 

1968164 அழகியசோழபுரம் 

S.I.J.Vol.iiPTivNo.94 அழகியபாண்டியபுரம் 

கொல்லம்882(கி.பி.1706)கன்.தொகுதி5தொ.எ. 

1959/37 (இன்றும்அதேபெயருடன்வழங்கப்படுகிறது.கன்னியாகுமரிமாவட்டத்தில்தோவாளைவட்டத்தில்உள்ளது.) அழநாடுகோப்பரகேசரிபந்மன் ஆட்சியாண்டு26 

S.I.I.Vol.iiiPTiiiNo109. அழிசிரைகுலசேகரதேவர்ஆட்சியாண்டு11) 

S.I.I.Vol.xxiiiNo.446 அழிம்பில்வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு14 

புதுஎண்.369 அள்ளூர் 

சகாப்தம்1494 

தெ.இ.கோ.சா.1182 கோப்பரகேசரிபன்மர்ஆட்சியாண்டு15(கி.பி921)S.I.I.Vol.xviiNo.522 அளகாபுரிவீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.viiiNo.432 அளகூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு32 

S.I.I.Vol.viiiNo.143 அளற்றுநாடுகோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

S.I.I.Vol.xivNo.46 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


-- 


அறிசில்எனக்குறிக்கப்பட்டுள்ளது) 


--- 


அறந்தாங்கி 

சகாப்தம்1441| 

புதுஎண்.844 அறிஞ்சிசைச்சதுர்வேதிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு20 

S.I.I.Vol.viiiNo.644 மங்கலம் அறியில் 

சுமார்கிபி.17,18ஆம்கன்.தொகுதி2.தொ.எ. நூற்றாண்டு 

19681151 (இதேஊர்தொ.எ.1968/154கல்வெட்டில்அறிசில்எனக்குறிக்கப்பட்டுள்ளது) அன்பில் 

S.I.I.Vol.viiiNo.185 (இன்றும்அதேபெயருடன்வழங்கப்படுகிறது.திருச்சிமாவட்டத்தில்லால்குடிமாவட்டத்தில்உள்ளது) அனபாயபுரம் 

குலோத்துங்கசோழதேவன்ஆட்சியாண்டு25(கி.பி.1202-03)S.I.I.Vol.xxiiiNo.484 அனுக்காவூர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு22 

S.I.I.VolviiNo.104 அனுத்தொகைமங்கலம் 

சகாப்தம்1453 

S.1.1.Vol.xxiiiNo.396 அனுமகேதனநல்லூர் 

சுமார்கி.பி.15-16ஆம்கன்.தொகுதி.5.தொ.எ. நூற்றாண்டு 

1969/81 ஆச்சாபுரம் 

S.I.I.Vol.xxiiiNo.355 ஆடையூர்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு18 

S.I.I.Vol.viiiNo.67 அதிராஜேந்திரதேவன்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.vii.No.884 ஆடையூர்காடுகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு18 

S.I.I.Vol.viiiNo.67 ஆன்மாநாடுவல்லபதேவர்ஆட்சியாண்டு4 

S.I.I,Vol.xivNo205 ஆணனூர் 

S.1.1.Vol.V.No375 ஆத்திப்பட்டு 

S.I.I.Vol.viiiNo.355 ஆதமங்கலம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு43 

No.219 


3 


,, 


- 


- 


ஆதநூர்இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு26 

S.I.I.Vol.VNo633 சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு12 

புது.எண்.351 (இன்றும்அதேபெயருடன்வழங்கப்படுகிறது.புதுக்கோட்டைதிருமய்யம்வட்டத்தில்உள்ளது.) ஆதனூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு15 

S.I.IVol.vii.No.945 ஆதனூர்க்கோட்டை 

புது.எண்.925 (இன்றுஆதனக்கோட்டைஎன்றபெயரில்வழங்கப்படுகிறது.புதுக்கோட்டைஆலங்குடிவட்டத்திலுள்ளது) ஆதவத்தூர்இராஜகேசரிபன்மர் ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.xiiiNo.183 ஆதிச்சம்புதுவூர் 

கொல்லம்798(கி.பி.1622)கன்.தொகுதி.5.தொ.எ. 

1969/24 (ஆதிச்சன்புதூர்என்றுவழங்கப்படுகிறது.கன்னியாகுமரிமாவட்டம்தேவாளைவட்டத்திலுள்ளது) ஆதிராஜமங்கல்லியபுரம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு40 

S.I.I.Vol.viiiNo.302 ஆநாங்கூர்க்குன்றம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 

S.I.1.Vol.vNo.989 ஆநாங்கூர்நாடுஇராஜராஜசோழதேவர் ஆட்சியாண்டு23 

S.I.I.Vol.viiiNo.316 ஆம்பலூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு23 

தெ.இ.கோ.சா.1181 ஆமூர்க்கோட்டம்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு64 

S.I.I.Vol.xiii.No.96 ஆமூர்நாடு 

இராஜாதிராஜதேவர்கட்சியாண்டு13(கி.பி.1175)S.1.1.Vol.xviiNo.244 ஆய்க்குடிசுந்தரசோழபாண்டியதேவர்ஆட்சியாண்டு21 

S.I.I.Vol.VNo.726 ஆர்க்காடு 

S.I.1.Vol.xiiiNo.301 ஆர்வலக்கூற்றம் 

S.I.I.Vol.iiiPTiiiNo.205 ஆரக்கராமூர்இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு13(கி.பி.1175)S.I.I.Vol.xviiNo.244 கி.பி.1835 

செ.மா.க.1967/182 


ஆட் 


ஆரணி 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


ஆரவாயீமொழிஊர் 

கொல்லம்849கி.பி.1673கன்.தொகுதி.5.தொ.எ. 

1909/32 ஆராந்தமங்கலம் 

S.I.I,Vol.xixNo.80 ஆரியூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு4 

புது.எண்.505 (இன்றும்ஆரியூர்என்றேவழங்கப்படுகிறது.புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது) ஆரை 

கொல்லம்1065.கி.பி.1890 

கன்.தொகுதி.5.தொ.எ. 

1959/49 (கன்னியாகுமரிமாவட்டத்தில்தோவாளைவட்டத்தில்உள்ளஆரல்வாய்மொழிஎன்றஊரேஇதுஎன 

எண்ணலாம்போல்தோன்றுகிறது) ஆல்பாக்கம் 

S.I.I.Vol.vi.No.456 (செங்கல்பட்டுமாவட்டத்தின்காஞ்சீபுரம்வட்டத்திலுள்ளஆர்ப்பாக்கமேஇது) ஆலங்குடிஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.vi.No.440 குலசேகரதேவர்ஆட்சியாண்டு26 

S.I.I.Vol.xxiiiNo.409 

(கி.பி.1293-94) -ஆவச்சுக்குடிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.viiNo.148 ஆலத்தூர் 

S.I.I.Vol.V.No.360 கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.viiiNo.241 ஆலந்தூர் 

விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு4(கி.பி.1120-21)S.1.1Vol.xxiiiNo.287 ஆலையூர்அதிராஜேந்திரதேவர் ஆட்சியாண்டு3 

தெ.இ.கோ.சா.1178 ஆவணம் 

சகாப்தம்1466 

S.I.I.Vol.VNo.704 


*ஆலங்க 

குளம் 


ஆவூர் 


ஆவணிபேரூர்இரவிகோதையானஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.iyNo.413 கோக்கலிமூக்கன் ஆவூர்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு29 

S.I.I.Vol.iiiPT.iNo.4 கோப்பெருஞ்சிங்கதேவர்யாண்டு30 

S.I.I.Vol.xiiNo.236 (வடஆர்க்காடுமாவட்டம்,திருவண்ணாமலைவட்டத்தில்உள்ளஆவூரேஅது) ஆவூர்க்கூற்றம்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.viiiNo.201 ஆழ்வார்குறிச்சி 

சகாப்தம்1334;கொல்லம்S.1.1.Vol.xxiiiNo123 

788;கி.பி.1612 (இன்றும்அதேபெயருடன்திருநெல்வேலிமாவட்டம்,அம்பாசமுத்திரம்வட்டத்திலுள்ளதுஇவ்வூர்) ஆழ்வான்கோயில் விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு8 

S-I.I.Vol.xxiiiNo.462 ஆழிங்குடி 

S.I.I.Vol.viNo.6 ஆளுடைநாயகநல்லூர் 

S.I.I.Vol.viii.No.176 ஆற்காட்டுக்கூற்றம்பரகேசரிபன்மர் 

ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.xixNo.108 ஆற்பாக்கம்இராஜநாராயணசம்புவஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.ivNo.353 ராயர் (S.I.IVol.viNo.456கல்வெட்டில்இதேஊர்ஆல்பாக்கம்எனக்குறிக்கப்பட்டுள்ளது) ஆற்றூர்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு36 

S.I.I.Vol.viiNo.970 சுந்தரசோழபாண்டியதேவர்ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.xivNo.135 (இதுதிருநெல்வேலிமாவட்டம்,திருச்செந்தூர்வட்டத்திலுள்ளஆத்தூர்) ஆற்றூர்க்கூற்றம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.viiiNo.283 ஆற்றூர்நாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு36 

S.I.I.Vol.VNo.138 ஆறகளூர் 

ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.viiiNo..283 


. 


கல்வெட்டு 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


ஆறணிநல்லூர் 
ஆனைகுடி ஆனைச்சூழ் 


- 


-ஆனைப்பாக்கம் 


ஆனைமங்கலம் 


இங்கனூர் இடத்துறை 


இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.VNo.682 

S.I.I.Vol.viiiNo.398 திரிபுவனவீரதேவர் ஆட்சியாண்டு3) 

S.I.I.Vol.xxiiiNo.386 (கி.பி.1215-16) 

S.I.I.Vol.iiiPt.iiiNo. 

205 கோப்பரகேசரிவர்மர்ஆட்சியாண்டு-4கி.பி.930-31S.I.I.Vol.xxiiiNo.259 

S.I.I.Vol.vNo.632 இராஜராஜமகாதேவர் ஆட்சியாண்டு2 

S.1.I.Vol.iiiPt.iNo.56 சுமார்கி.பி.17,18ஆம்கன்.கல்.தொகுதி2 நூற்றாண்டு 

தொ.எ.1968-283 சுமார்கி.பி.16ஆம் 

கன்.கல்.தொகுதி4 நூற்றாண்டு 

தொ,எ.1969-134 கோமாறஞ்சடையன் 

S.I.I.Vol.ivNo.26 கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.xixNo.218 

S.I.I.Vol.vNo.879 ஸ்ரீசுந்தரதேவர்ஆட்சியாண்டு19 

S.I.I.Vol.viiNo.984 

S.I.I.Vol.ivNo.223 இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.iiPt.iNo.17 இரவிவன்மரானசிறைவாய்கொல்லம்872கி.பி.1696கன்.கல்,தொகுதி5 மூத்ததம்பிரான் 

தொ.எ.1969134 


இடரழிதேசம் 


இடவை இடைக்காட்டூர் இடைக்குறும்பூர் இடைகுளத்தூர் இடைப்பள்ளம் டையளநாடு இடையன்தூணி 


- 


இடையாற்றுமங்கலம் 

S.I.I.Vol.vNo.633 இடையாற்றூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு20 

புதுஎண்309 (இதுபுதுக்கோட்டை,திருமய்யம்வட்டத்தில்இடையாத்தூர்எனவழங்கப்படுவது) 
இணங்காரகுடி 

புது.எண்1047 இயமனிசுரம் 

சகாப்தம்1437 

S.I.I.Vol.viiiNo.395 இரகுநாதபுரம் 

கி.பி.1896 

செ.மா.க.19671207 இரணசிங்கநல்லூர் 

கொல்லம்381கி.பி.1208கன்.கல்.தொகுதி2 

தொ.எ.19681150 (இப்பொழுது இரணியல் எனவழங்கப்படும்ஊரேஇதுஎன்றுகூறுகின்றனர்) இரணதிரச்சதுர்வேதிவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol.viiiNo.303 மங்கலம் இரணப்பாக்கம் இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு27 

No.507 இரணரங்கராமநல்லூர்சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு2 

S.I.I.Vol.vNo.735 இரணவீரப்பாடி 

S.I.I,Vol.iiiPt.iiiNo. 

171 இரணியசிங்கநல்லூர் 

கொல்லம்929கி.பி.1753கன்.கல்.தொகுதி4 

தொ,எ.1969119 (கன்னியாகுமரிமாவாட்டத்தில்கல்குளம்வட்டத்தில்உள்ளஇரணியல் இவ்வூரே) இரவிகுலமாணிக்கநல்லூர் 

S.I.I.Vol.VNo.301 இரவிகுலமாணிக்கபுரம்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு22 

S.I.IVol.xviiNo.823 

(கி.பி.1006-7) இரவிமங்கலம் 

S.I.I.Vol.VNo.286 


- 


- 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்ட 


இரவிவன்மபுரம் 

கொல்லம்864(கி.பி.1689)கன்.கல்.தொகுதி4 

தொ.எ.1969111 (கன்னியாகுமரிமாவட்டத்தில்கல்குளம்வட்டத்தில் இரவிபுரம் என்றஊரேஇது.) இராசகேசரிசருப்பேதிஇராசகேசரிபன்மர் 

ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xiiiNo.66 மங்கலம் இராசசுந்தரிசதுர்வேதிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு25 

S.I.I.Vol.xvilNo.630 மங்கலம் 

(கி.பி.1202) இராசசூரியநல்லூர்அதிவீரராமன்ஆய 

ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.VNo.765 ஸ்ரீவல்லபதேவன் இராசமாத்தாண்டபுரம்கோஇராஜகேசரிவர்மர் ஆட்சியாண்டு17 

No.543 இராசராசநல்லூர்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு16 

S.I.I.Vol.viilNo.74 இராசராசபுரம்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு25 

S.I.I.Vol.VNo.256 இராசராசவளநாடு 

S.J.I.Vol.viNo.68 இராசிமங்கலம் 

S.I.I.Vol.viiiNo.398 இராசேந்திரசோழபுரம் 

புது.எண்1047 இராஜேந்திரசோழவளகுலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு23 

S.II.No.vliiNo.267 நாடு இராதாபுரம் 

கலியுகசகாப்தம்4344 தெ.இ.கோ.சா.1223 இராமதேவமங்கலம் 

S.I,I.VolxiiNo.149 இராயபுரம் 

கி.பி.1818 

செ.மா.க.1967/234 (வடசென்னைப்பகுதியிலுள்ளது) 


- 


இராயூர் 

விக்கிரமசோழதேவர்யாண்டு3(கி.பி.1121-21)S.I.I.Vol.xxiiiNo.491 இராஜராஜச்சதுர்வேதிசுந்தரசோழபாண்டியத் ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.xivNo.134 மங்கலம் 

தேவர் இராஜராஜப்பாண்டிநாடுவிக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு4(கி.பி.1120S.I.I.Vol.xxiiiNo.295 

21) இராஜராஜப்பாண்டிசுந்தரசோழபாண்டியத்ஆட்சியாண்டு6 

S.I1.Vol.xivNo.134 வளநாடு 

தேவர் இராஜராஜமண்டலம் 

இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு8(கி.பி.1019-20)S.I.I.Vol.xxiiiNo.74 இராஜராஜவளநாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 

S.I.I.Vol.vNo.989 இராஜேந்திரசோழநல்லூர் 

ஆட்சியாண்டு39 

S.I.I.Vol.viiNo.831 (தென்னார்க்காடுமாவட்டம்திண்டிவனத்தைச்சேர்ந்தகிடங்கில்-இப்பெயருடன்வழங்கப்பட்டது) இருக்கந்துறைபாண்டியர்ஸ்ரீவல்லபதேவர்ஆட்சிஆண்டு8(கிபி1140)கன்.கல்.தொகுதி2தொ.எ 

1968/193 இருங்கொனப்பாடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு15 

S.I.I.Vol.vliNo.150 இருப்பைக்குடிகோவரகுணமாறன் 

S.I.I.Vol.xivNo.16A இரும்பாழிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு30 

புது.எண்123 (இன்றும்அதேபெயருடன்வழங்கப்படுகிறது.புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது) இரும்பேடு 

(கிபி942-3) 

S.I.I.Vol.xxiiiNo.238 இருமுடிசோழச்சேரிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு40(கிபி1113-14)S.I.I.Vol.xviiNo.203 இரைக்குடி 

ஆட்சியாண்டு2 

S.I,I.Vol.VNo.645 இரையாமங்கலம் 

இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9(கிபி1255)S.I.I.Vol.xviiNo.448 இல்லநூர்பராக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு7 

புது.எண்447 


1 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


இலச்சிகுடி 


- 


இலம்பலக்குடி இலுப்பைக்குடி இலும்பையூர் இலைக்கடம்பூர் 

ளங்கயனாடு இளங்கோக்குடி 


இராஜராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு13(கிபி997 S.I.I.Vol.xxiiiNo.2 

-98) சகாப்தம்1426 

புது.எண்838 குலகேசரதேவர் 

ஆட்சியாண்டு42(கிபி.1309-10)S.I.I.Vol,xxiiiNo.136 கோராசகேசரிபந்மர்ஆட்சியாண்டு25 

SI.I.VolvNo.542 S.I.I.Vol.viiiNo.213 

புது.எண்1047 இராசேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு8(கிபி1019S.I.I.Vol.xxiiiNo.74 

20) சகாப்தம்1441 

புது.எண் 

844 

S.I.I.Vol.iiiPTiiiNo.151 இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xiiiNo.66 இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.viiiNo.509 

S.I.I.Vol.xivNo.11 கோமாறஞ்சடையன் 

S.I.I.Vol.xivNo.16 


1 


இளங்கோநாடு இளநலத்தூர் இளமங்கலம் இளமண்ணியம் இளவிருப்பை இளவெண்பைக்கலத் 

திருக்கை இளையனூர் இளையனூர்நாடு இளையாங்குடி இளையாத்தக்குடி இளையூர்நாடு 


S.I.I.Vol.viNo.282 


குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 

சகாப்தம்1433 பரகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு5 


S.1.1.Vol.xxiiiNo.363 S.I.I.Vol.viiiNo.182 S.I.I.Vol.xixNo.139 


- 


இருசிங்கமங்கலம் சுந்தரபாண்டியதேவர் 

புது.எண்491 (புதுக்கோட்டை,திருமய்யம்வட்டத்திலுள்ளராங்கியம் என்னும்ஊரேஅவ்வாறுவழங்கப்பட்டதாக 

எண்ணப்படுகிறது) இறுஞ்சிறைவளநாடு 

S.I.I.Vol.viiiNo.399 இறையான்குடி 

கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு16(கி.பி.922-23)S.I.I.Vo],xxiiiNo.24 இறையானரையூர்கோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு30 

S.1.1.Vol.xiiNo.234 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திருக்கோயிலூர்வட்டத்திலுள்ளஇளவசனூரேஅதுஎன்றுஎண்ணலாம்) இறையானூர்விக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.viiNo.838 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,திண்டிவனத்தையடுத்துசுமார்4கிலோமீட்டர்தொலைவில்அதேபெயருடன்உள்ளது) இன்நம்பர்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.xiiiNo.100 இன்னம்பர்நாடுசுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு12 

S.I.I.Vol.viiiNo.166 ஈங்கையூர் 

S.I.I.Vol.iiPTINo.5 ஈசாநமங்கலம் 

S.I.I.Vol.viiiNo.585 ஈதூர்க்கோட்டம் 

S.I.I.Vol.iiiPTiiiNo.205 ஈரோடு 

கலியுகசகாப்தம்9501S.I.I.Vol.ivNo.414 

(இன்றும்அதேபெயருடன்வழங்கப்படுகிறது) உக்கல்ஸ்ரீவிஜயகண்டகோபால ஆட்சியாண்டு28 

S.IIVolviiNo.1045 
தேவர் 

(வடஆர்க்காடுமாவட்டத்தில்செய்யார்வட்டத்தில்அதேபெயருடன்உள்ளது) உகிரையூர்வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு5 

புதுஎண்362 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


உண்ணியூர் 

கொல்லம்831(கி.பி.1655)கன்.கல்5.தொ.எ.1969/84. உத்தமசித்தச்சேரி ஸ்ரீராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு26 

S.I.I.VolvNo.633 உத்தமசீலிச்சருப்பேதி விக்கிரமசோழ.தேவர்ஆட்சியாண்டு4 

S.I.I,VolxxiiiNo.297 மங்கலம் உத்தமசோழஈஸ்வரம் கோவிராசராசகேசரிபந்மர்ஆட்சியாண்டு16 

S.II.Vol.ivNo.137 உத்தமசோழவளநாடு வீரராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol.viiNo.887 
உத்தமபாண்டியநல்லூர் 

S.I.I.Vol.viiiNo.398 உத்தரமேலூர் திரிபுவனவீரதேவர்ஆட்சியாண்டு37 

S.I.I.Vol,xiiNo.96 
உத்துங்கதுங்கவளநாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு5 

S.I.1.VolvNo.662 உதையமாத்தாண்ட 

சுமார்கி.பி.15,16ஆம்நூற்கன்.கல்.தொகுதி5. நல்லூர் 

றாண்டு 

தொ,எ.1969/66 
உப்பிலியபுரம் 

சகாப்தம்1665 

தொ.இ.கோ.சா.1196 (இவ்வூர்திருச்சிராப்பள்ளிமாவட்டம்முசிறிவட்டத்தில்இருக்கிறது) 
உப்பூர் 

S.I.I.Vol.iiiPTiiiNo.205 
உம்பர்வளநாடுவீரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு15 

S.I.I.Vol.xviiNo.546 
உம்பளநாடு 

இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9.(கி.பி.1255S.II.Vol.XVIINo.448 உம்பளிக்கை 

கலியுகசகாப்தம்4344தெ.இ.கோ.சா.1223 உய்யக்கொண்டார்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு27 

S.I.I.VolviiiNo.68 வளநாடு 


உய்யக்கொண்டான்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு27 

S.1.1.Vol.viiiNo.7 
சோழபுரம் 

(வடஆர்க்காடுமாவட்டம்வேலூர்வட்டத்தில்சோழபுரம்என்றுவழங்கப்படுகிறது.) உய்யக்கொண்டான்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு20 

S.I.I.VolxviiNo.461 பட்டிநம் 

(கி.பி.1198) உரோடகம் இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு8 

S.I.I.VolvNo881 உலகமாதேவிப்பட்டினம்சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு4 

S.1.I.VolviiiNo.404 (இராமநாதபுரம்மாவட்டம்:இராமநாதபுரம்வட்டத்திலுள்ளதேவிபட்டணம் என்றஊரேஇதுஎன்னலாம்) உலகுய்யவந்தசோழ 

சகாப்தம்1394 

S.I.I.VolviiNo.815 நல்லூர் 
உலோகமாதேவிபுரம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு29 

S.I.I.VolvNo1000 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திண்டிவனம்வட்டம்இனியனூரையடுத்த உலகாபுரம் என்றஊரேஇது) 
உலக்கையூர் 

S.I,I.Vol.iiiPTiiiNo.205 உழக்குடி 

S.I.1.Vol.viiiNo.398 உழையூர் 

S.I.I.Vol.xxiiiNo.39) உறத்தூர் 

S.I.I.Vol.vNo.679 உறந்தைப்பதி 

S.I.I.Vol.ivNo.167 உறியூர் குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு36 

S.I.).Vol.vNo.138 உறுமூர்இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xxiiNo.49 உறையூர் 

2 

No6 (திருச்சிவட்டத்திலுள்ளஇன்றையஉறையூரே) உறையூர்கூற்றம்இராஜேந்திரசோழதேவன்ஆட்சியாண்டு20 

S.J.J.VolviiiNo644 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


ஊமத்தூரு 

கலியுகசகாப்தம்4344தெஇ.கோ.சா.1223 ஊருடையான்பள்ளிஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.viiiNo.509 ஊரூர் 

கி.பி.1895 

செ.மா.க..]967/116 ஊற்றுக்காடுஇராஜகேசரிவந்மர்ஆட்சியாண்டு17 

S.I.I.Vol.xiiiNo.269 (செங்கல்பட்டுமாவட்டம்,காஞ்சீபுரம்வட்டம்-ஊத்துக்காடுஇவ்வூர்) ஊற்றுக்காட்டுக்கோட்டம்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு5 

S.L.I.Vv1.xiiNo.119 ஊற்றுக்காடுநாடு 

S.I.IVol.iiiPTIllNo.205. எட்டிசிறுவேலூர்இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு32 

S.I,I.Vol.vNo.82 எடுத்தபாதநல்லூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு3 

No.649 எதிர்வில்லிசோழபுரம் 

சுமார்கி.பி.15,16ஆம்கன்.கல்தொகுதி5.தொ.எ நூற்றாண்டு 

1969166 (கன்னியாகுமரிமாவட்டம்தோவாளையேஎதிர்லில்லிசோழபுரம்எனப்பட்டது) எதிரிலிசோழமங்கலம் 

S.I.I.Vol.vNo.632 
எயில்நாடுஸ்ரீஇராஜநாராயணஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.ivNo.353 சம்புவராயர் 
எயினனூர் 

இராசராசகேசரிபந்மர்ஆட்சியாண்டு6(கி.பி990-91)S.I.I.Vol.xviiNo.471 எயினூர் 

S.I.I.Vol.iiiPT.iiiNo. 

205 மயிற்கோட்டம் 

S.I.I.Vol.viNo.456 


- 


- 


- 


எயிற்றூர்இராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு19 

S.I.I.Vol.xiiiNo.28) எருக்காட்டிச்சேரிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு11 

S.I.I.Vol.xiiNo.171 " |எருமற்பிரமமங்கலம் இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு22 

S.I.I.Vol.vNo.984 
1எருமைப்பட்டி 

சகாப்தம்1293 

S.I.I.Vol.viiiNo.397 எலிவாரம் 

S.I.I.Vol.xxiiiNo.91 எழினூர்கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு16 

S.I.I.Vol.iiiPTiiiNo.145 எழுநூற்றுவசதுர்வேதி 

S.I.I.Vol.iiiPTiiiNo.197" மங்கலம் எறங்குடிகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xixNo.66 எறிச்சிகுளம் 

கொல்லம்835(கி.பி1659)கன்.கல்.தொகுதி4 

தொ.எ,1968,98 எறிபடைநல்லூர் சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு17 

S.I.IVol.xxiiiNo.416 

(கி.பி.1234-35) எறிபத்திகண்டநல்லூர் 

S.I.I.Vol.viiiNo.67 எறிவீரபட்டினம் 

S.I.I.Vol.xxiiiNo.414. எறும்பூர் குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு15 

S.I.I.Vol.viiNo.150 எறும்பியூர்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு3 

S.I,I.Vol.viiiNo.50 (திருச்சிவட்டத்திலுள்ளதிருவெறும்பூருக்கும்-இப்பெயருக்கும்உள்ளஒற்றுமைஆய்வுக்குரியது) ஏடூர்சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு12 

S.I.IVol.viiiNc.166. ஏமநல்லூர்பரகேசரிவன்மர் ஆட்சியாண்டு2 

S.I.I.Vol.xiiiNo.7 ஏமப்பேறூர்இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு4 

No.94. (தென்ஆர்க்காடுமாவட்டம்,திருக்கோயிலூர்வட்டம்ஏமப்பேரூர்தான்இது) ஐஞ்சூர்முல்லைபாடி 

S.I.1.Vol.viNo.326.. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட் 


ஐம்பூண்டிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 

S.I.I.VolviiNo.55 (வடஆர்க்காடுமாவட்டம்,குடியாத்தம்வட்டம்அம்முண்டிஎன்றஊரேஅக்காலத்தில்ஐம்பூண்டிஎனப்பட்டது 

எனஎண்ணலாம்) ஒத்தனூர்வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு22 

தெ.இ.கோ.சா.1154 ஒல்லியூர்க்கூற்றம் 

சகாப்தம்1471(கி.பி.1549)S.I.I.xxiiiNo.148 ஒல்லையூர்க்கூற்றம்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு20 

புது.எண்309 ஒல்லையூர்மங்கலம் 

ஆட்சியாண்டு3 

345 (புதுக்கோட்டை,திருமய்யம்வட்டம்ஒலியமங்கலம்அன்றுஒல்லையூர்மங்கலம்எனவழங்கியிருக்கலாம்) ஒலையாமங்கலம்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு19 

S.I.I.Vol.xiiNo.210 ஒழுகறை 

No.246 சகாப்தம்1394 

S.I.I.Vol.viiNo.815 (பாண்டிச்சேரியைஅடுத்துசுமார்3கி.மீ.தொலைவில்உள்ளஒழுகரையேஇது) ஓதல்பாடி 

S.I.I.Vol.iiiPTiiiNo.205 ஓமாயநாடு 

கி.பி.860-70 

கன்.கல்தொகுதி.4.தொ. 

எ.1969/105B ஓய்மாநாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு29 

S.I.I.Vol.VNo.1000 ஓரியூர்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு9(கி.பி1224S.J.I,Vol.xviiNo.704 -25) 


ஒறிச்சேரி 

சகாப்தம்1200 

தெ.இ.கோ.சா.1173 (கோயம்புத்தூர்மாவட்டம்பவானிவட்டத்தைச்சேர்ந்தஓர்ஊர்மக்கென்ஸியின்நாளிலேஅந்தியூர்வட்டத்தில் 

இருந்ததாம்) 
கங்கநல்லூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு29 

S.I.I.Vol.viliNo.139 கங்கனேரிப்பட்டு 

S.I.I.Vol.iiiPTiii 

No.205 கங்கைகொண்டசோழச்விக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு4(கி.பி.1120S.I.I.Vol.xxiiiNo.3011 சருப்பேதிமங்கலம் 

-21) கங்கைகொண்டசோழப்கோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு36 

S.I.I.Vol.viiNo.43 
பேரிளமைநாடு கங்கைகொண்டகுலசேகரதேவர் ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.iv.No.522 சோழபுரம் 

(திருச்சிமாவட்டத்தில்உடையார்பாளையம்வட்டத்தில்உள்ளது) கங்கைகொண்டசோழகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு44 

S.I.I.Vol.viiiNo.324 வளநாடு கச்சிப்பேடுஉத்தமசோழதேவர் ஆட்சியாண்டு16 

S.I.I.Vol.iiiPTiiiNo.128 கச்சிரம் 

No.205: 
கச்சூர்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.xixNo.108 (செங்கல்பட்டுமாவட்டம்செங்கல்பட்டுவட்டம்-திருக்கச்சூரேஅது) கசவம்பாக்கம்விக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு14 

S.I.IVol.viiNo.544 கஞ்சனூர் 

கலியுகம்4083 

S.I.I.Vol.iiiPTiiiNo 38 


ஊர்ப்பெயர்மன்னன் 

காலம் 

கல்வெட்டு கட்டாணிமங்கலம்வல்லபதேவர் 

ஆட்சியாண்டு19 

S.I.I.Vol.xivNo.250 (திருநெல்வேலிமாவட்டம்,திருச்செந்தூர்வட்டம்கட்டாரிமங்கலமேஅன்றுஇவ்வாறுவழங்கியிருக்கவேண்டும்) கடம்பங்குடி 

சகாப்தம்1393 

S.I.I.Vol.viiNo.491 கடம்பனூர்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு24 

S.J.I.Vol.viiiNo.571 கடலங்குடிவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு4(கி.பி.1120S.I.I.Vol.xxiiiNo.301 

-21) 
கடலைகுடிகோஇராஜகேசரிவந்மர்ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.VNo.679 கடவாய்ச்சேரிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.xiiNo.154 கடாக்கையிருக்கைநாடு 

சாலிவாகனசகாப்தம்1293S.I.I.Vol.viiiNo.397 கடியப்பட்டினம் 

கி.பி.13-ஆம்நூற்றாண்டுகன்.கல்.தொகுதி.4தொ 

எ.1969/37 கடுக்கரை 

கொல்லம்882(கி.பி.1706)கன்.கல்.தொகுதி5.தொ. 

எ.1969157 (இவ்வூர்கன்னியாகுமரிமாவட்டத்தில்தோவாளைவட்டத்தில்உள்ளது) கடுவங்குடிகோஇராஜராஜகேசரிஆட்சியாண்டு13 

S.J.I.Vol.iiiP.T.i.No.2 தேவர் கடுவாய்க்குடிகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.xixNo.20 கடைகாட்டூர் 

S.I.1.Vol.vNo.383 கண்குருந்தம்பாக்கம் 

சுமார்கிபி8ஆம்நூற்றாண்டுகன்.கல்.தொகுதி4. 

தொ.எ.1969183F 


- 


கண்டல்நல்லூர் கண்டற்பாகல் கண்டராதித்தமங்கலம் கண்டஎடிகைமேலூர் 
கண்டியூர் சண்டியதேவன்குப்பம் கண்ணங்காரக்குடி 


- 


கண்ணமங்கலம் கண்ணனூர் கண்ணிப்பேரி கண்ணிகுடி கண்ணுடைநல்லூர் கணக்கை 

கயூர் 


இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு17 

S.I.I.Vol.xiiiNo.281A 
S.I.I.Vol.xiii 

S.I.I.Vol.viNo.32 குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு15(கிபி1194)S.I.I.Vol.xviiNo.135 

S.I-1.Vol.VNo.633 சகாப்தம்1437 

S.I.I.Vol.viNo.71 
சகாப்தம்1591 

புது.எண்871 
(புதுக்கோட்டை,திருமய்யம்வட்டத்திலுள்ளது) 
(கி.பி.1236-37) 

S.I.I.VolxxiiiNo.391 சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு10 

புது.எண்273 
S.I.I.Vol.xxiiiNo.399 S.I.I.Vol.iiPTivNo95 

S.I.I.Vol.xiiNo.137 இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.I.VolxxiiiNo.485 

(கி.பி.1021-22) இராஜேந்திரதேவர் 

S.I.I.Yol.iiiP.T.i.No21 குலோத்துங்கசோழதேவர் ஆட்சியாண்டு44 

S.I.I.Vol.viiiNo.324 

No.509 பராந்தகசோழதேவர்ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.viNo.37 சகாப்தம்1397 

புது.எண்713 இராஜராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.xxiiiNo.41 
(கிபி994-95) 


கணவதிநல்லூர் கணிச்சபாக்கம் கந்தாடு கந்தாடை கநசங்கூர் கப்பலூர் 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


சகாப்தம்1296 


S.1.1.Vol.viiiNo.164 


கம்பராயச்சதுர்வேதி 

மங்கலம் 
கமுகஞ்சேந்தன்குடி 
கயத்தூர் கயற்பாக்கம் கரம்பைகாடு கரவந்தபுரம் 


கோப்பரகேசரிவந்மர் 


- 


S.I.I.Vol.iiPTivNo.94 ஆட்சியாண்டு21 

S.I.I.Vol.VNo.1375 S.I.I.Vol.iiiPTiiiNo.205 

புது.எண்946 ஆட்சியாண்டு4((கி.பி.947)கன்.கல்.தொகுதி2.தொ.எ. 

1968/179 கொல்லம்909(கி.பி.1733)கன்.கல்.தொகுதி4.தொ. 

எ.1969/19 ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.xixNo.129 


முதலாம்பராந்தகன் 


கரிஞாங்கோடு 


-கருகாவூர் 


பரகேசரிபந்மர் 


கருங்குடிநாடுஸ்ரீவீரகேரளவந்மர்கொல்லம்720(கிபி1544)கன்.கல்.தொகுதி2.தொ 

எ1968/139 கருங்குளம்கோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

S.I.1.Vol.xivNo.76 (திருநெல்வேலிமாவட்டம்,நாங்குநேரிவட்டம்-கோட்டைக்கருங்குளமேஇவ்வூர்எனஎண்ணலாம்) கருங்காலிஇரஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு17 

S.I.I.Vol.xiiiNo.281A 
கருணாகரநல்லூர் 

S.I.I.Vol.VNO.631 
கருந்திட்டைக்குடி 

No.1407 
கருப்பூர் சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.viiiNo.591 கருமாரச்சேரி 

கி.பி.808 

செ.மா.க.1967-1 


- 


கல்குறிச்சி 


கருவுகல்வல்லம் 

S.I.IVolPTivNo95 கருவூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு3 

S.I.IVolivNo387 (திருச்சிமாவட்டம்சரூர்வட்டம்-8ரூரேஇவ்வூர்) கரைநலூர்கோப்பரகேசரிவந்மர்ஆட்சியாண்டு3 

SIIVolxixNo68 கரையூர் 

சகாப்தம்1471(கி.பி.1549)S.I.I.Vol.xxiiiNo.148 கோமாறஞ்சடையன்ஆட்சியாண்டு17 

xviNo.25 கல்குளம் 

கொல்லம்835(கி.பி.1659)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969/98 (கன்னியாகுமரிமாவட்டம்கல்குளமே) கல்பகதானிபுரம்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol.vNo.613 கல்லடுப்பூர்கோப்பரகேசரிவந்மர் ஆட்சியாண்டு4 

iNo.85 கல்லடைக்குறிச்சிவிக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு11(கி.பி.1269 

xxiiiNo.90 

-70) கல்லியாணபுரங்கொண்டதிரிபுவனவீரதேவர் 

ஆட்சியாண்டு32 

xviiNo.58 சோழபட்டினம் 

(கி.பி.1210) கல்லூர் 

xiv.No.194 கல்வாசல்நாடுவல்லபதேவர்ஆட்சியாண்டு33 

புது.எண்638 கல்வாயில்நாடுசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு8 

269 கலசைமங்கலம்வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு17 

610 திருவிக்ரமதேவர் ஆட்சியாண்டு33 

S.I.I.Vol.viiNo.103 (வடஆர்க்காடுமாவட்டம்வாலாஜாபாத்வட்டத்தில்உள்ளது) கலாரக்கூற்றம்கோவிஜயநிருபதுங்கவிக்கிஆட்சியாண்டு23 

S.I.I.Vol.ivNo.531 ரமபருமர் கனிசெயமங்கலம்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு8 

VNo.440 


1 


22. 


கலவை 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


33 


கலிசல்மங்கலம்கோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

S.I.I.Vol.xivNo.46 கலையமங்கலம் ஸ்ரீதிரிபுவனவீரதேவர்ஆட்சியாண்டு34 

vNo.632 கலையன்புத்தூர் ஸ்ரீவீரநஞ்சனஉடையார் 

vNo.285 
கவிரப்பொற்கட்டியூர் 

xiiNo.61 
கள்ளிகுடிஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு3 

iiPTivNo.96 
கள்ளியூர் சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு6 

புது.எண்516 களக்காடு 

கொல்லம்708(கி.பி.1532)கன்.கல்.தொகுதி5தொ.எ. 

1969151 
களக்குடி குலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு9.(கி.பி.1190S.I.I.Vol.xxiiiNo.97 

-1217) 
களக்குடிநாடு முதலாம்பராந்தகன்ஆட்சியாண்டு40(கி.பி.947)கன்.கல்தொகுதி2தொஎ. 

19681179 களக்குடிமங்கலம் 

S.I.I.Vol.vNo.308 களப்பாழ் இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

iiPTiNo.14 
களத்தூர் 

கி.பி.12ஆம்நூற்றாண்டுசெ.மா.க.19671115 
களத்தூர்க் 
கோட்டம் 
நந்திவர்மமகாராஜன்ஆட்சியாண்டு14 

S.I.1.Vol.xiiNo.51 
களத்தூர்நாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு44 

viliNo.323 களப்பாள் குலசேகரதேவர் ஆட்சியாண்டு23 

No.267 (தஞ்சைமாவட்டம்திருத்துறைப்பூண்டிவட்டத்திலுள்ளது) 
களமுழார்பூண்டிஇராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு26 

No.96 (திருவண்ணாமலைவட்டத்திலுள்ளபூண்டிஎன்றஊராகஇருக்கவேண்டும்) 


- 


. 


- 


களவனூர் களாத்திருக்கைநாடு சற்குடிமலை கற்பகமங்கலம் 


இராஜேந்திரதேவர் 


S.I.I.Vol.xiiiNo.60 

viiiNo.398 ஆட்சியாண்டு8 

ivNo.544 கொல்லம்416(கி.பி.1240)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

196911 S.I.I.Vol.iiiPTiiiNo.205 


கறவூர் 


. 


சன்னி 

சுமார்கி.பி.17,18ஆம்கன்.கல்.தொகுதி2தொ.எ. நூற்றாண்டு 

1968-142 காக்களுர் 

சகவருஷம்1542 

தெ.இ.கோ.சா.iiii காக்களூர்நாடுநிருபதுங்கதேவர்ஆட்சியாண்டு11 

S.I.I.Vol.xiiNo.64 காங்கேயநல்லூர்சம்புவராயர்ஆட்சியாண்டு17 

iNo.52 காஞ்சிபுரம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு48 

ivNo.134 காஞ்சிவாயில் 

iiiPTiiiNo.205 காஞையிருக்கைசோழசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு29 

xxiilNo.469 
நல்லூர் காட்டாம்பள்ளி 

viiNo.828 காட்டுக்குமுண்டூர் 

iiiPTiiiNo.205 காட்டுத்தும்பூர்கோவிசையசிம்மவிக்கிரமஆட்சியாண்டு23 

iNo,53 பந்மர் காட்டுநாடுசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு12 

புது.எண்483 காட்டுப்பாக்கம்இராஜராஜசோழதேவர்ஆட்சியாண்டு23 

S.I.I.VolviiiNo.316 காட்டுபாவாபள்ளிவாசல் 

புது.எண்901 (புதுக்கோட்டைதிருமெய்யம்வட்டத்திலுள்ளது) 


- 


2. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


காட்டூர் 


.. 


காண்ணிப்பாக்கம் காமக்கச்சதுர்வேதி 

மங்கலம் காமதமங்கலம் 
காயாக்குடி காயாறு காரணி காராணை காராணைக்கோட்டை காராளகற்பகநல்லூர் காரிகுடை 


கொல்லம்849(கி.பி.1673)கன்.கல்.தொகுதி5தொ.எ 

1969132 

S.I.I.Vol.ivNo.368 இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9(கி.பி1021 

xxiiiNo.485 -22) 

iiPTivNo.88 இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு10 

viiNo.1024 இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு4 

xiiiNo.96 கி.பி.1887 

செ.மா.க.1967-205 ஸ்ரீகோப்பரகேசரிதேவர்ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol.VNo.1357 குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு10 

xviiNo.199 viiiNo.398 iiiPTiii 

No.205 குலசேகரதேவர்ஆட்சியாண்டு30 

புது.எண்410 கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு13(கி.பி.919S.I.I.Vol.xviiNo.524 

-20) கோப்பரகேசரிவந்மர்ஆட்சியாண்டு3 

xixNo.54 

iiiPTiiiNo.205 சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு14| 

xxiiiNo.133 (கி.பி.1229) 


காரிமங்கலம் காரைக்காடு 


காரைக்குடி காரைப்பாக்கம் காரையூர் 


- 


S.1.I.Vol.viiiNo.504 

viiNo.96 xxiiiNo.58 


. 


VNo.620 No.691 viiNo.415 iiPTviNo.94 xiiiNo.312 iiiPTiNo.44 viiNo.96 VNo.6f0 xviiNo.537 


3. 


காலூர்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு15 காலியூர்க்கோட்டம்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு6 காவணிப்பாக்கம்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு19 

(கி.பி.1251) காவளூர் 

கோப்பரகேசரிபன்மர்ஆட்சியாண்டு11 சாவனூர் காவாந்தண்டலம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு26 காவநூர் காவிதிப்பாக்கம்இராஜகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு25 காவிரிப்பாக்கம் 

சகயாண்டு810 காழியூர்நாடுவிக்கிரமசோழதேவர் 

ஆட்சியாண்டு6 காளப்புறம் 

கோஇராஜராஜகேசரிபந்மர் கானத்தூர்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு27 

(கி.பி1243) கானத்தூர்நாடுதிரிபுவனவீரதேவர்ஆட்சியாண்டு32 

(கி.பி.1210) கானநாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு47(கி.பி.1116 

-17) கானைப்பெருமாநல்லூர்வீரபாண்டியதேவர் 

பட்சியாண்டு14 
கிள்ளிகுடி கிளிஞலூர்இராஜகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு18 கிளிநல்லூர் கிளியூர்நாடு 

கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு10 கிளியூர் 

இராஜாதிஇராஜதேவர்ஆட்சியாண்டு5 


22 


No.458 


xxiiiNo.155 


32 


- 


viiiNo.170 iiPTivNo.94 xiiiNo.284 viiNo.750 viiiNo.657 viiNo.890 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


22 


- 


கிடக்கைநாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு16 

S.I.I.Vol.viiNo.159 
கிடாரங்கொண்ட 

viiiNo.404 சோழபுரம் 
கிடாரம் 

குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு16 கிடங்கில் 

viiNo.159 
கிணெட்டூர் 

V.No.301 கிழார்கூற்றம்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு11 

No.620 கீட்சேரிவிக்கிரமசோழதேவர்கொல்லம்310(கி.பி.1134)கன்.கல்-தொகுதி2தொ.எ. 

1968/161 கீர்த்திவிசயாலயநல்லூர் 

S.I.I.VolvNo.301 
கீரநூர்வீரராஜேந்திரதேவர் ஆட்சியாண்டு13 

No.262 கீரமங்கலம் 

xixNo.251 
கீரைக்கள்ளூர் 

jiiPTiiiNo151 
கீரைநல்லூர் 

No.205 கீழ்க்களக்கூற்றம் 

VNo.360 கீழ்க்குமாரமங்கலம் கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு2 

xixNo.26 கீழ்ச்செம்பிநாடு 

viiiNo398 கீழ்சூதநாடு சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு11 

புது.எண்473 
கீழ்ப்பூதூர் கம்பவர்மர் ஆட்சியாண்டு16 

S.I.I.Vol.No.102 
கீழ்ப்பேரூர்ஸ்ரீராமவர்மர்கொல்லம்646(கி.பி.1470)கன்.கல்.தொகுதி2தொ.எ. 

19681153 


31 


.. 


. 


கீழ்பழையாறுஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு15 

S.I.I.Vol.xxiiiNo.495 கீழ்புளியடி 

கொல்லம்882(கி.பி.1706)கன்.கல்.தொகுதி5தொ.எ. 

19691137 கீழ்மாந்தூர் 

S.I.I.Vol.viiNo.519 கீழ்வெம்பநாடுசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு11 

VNo.439 கீழ்வேளூர் இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.VolxviiNo.560 

(கிபி.1155) கீழ்த்தணியம் குலசேகரதேவர்ஆட்சியாண்டு35 

புது.எண்415 (புதுக்கோட்டைதிருமய்யம்வட்டம்கீழ்த்தானையம்தான்இது) கீழாற்றூர்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு22 

S.I.1.Vol.viiiNo.340 கீழைச்சேரிவிக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு4 

VNo.299 கீழைத்திருத்தியூர்முட்டம் 

சகாப்தம்1450 

viiiNo.180 கீழைப்பட்டையநாடுஇராஜராஜதேவர் 

ஆட்ஆட்சியாண்டு16 

No.466 குக்கனூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு4 

VNo.489 குட்டமங்கலம் 

சுமார்16,17ஆம்கன்.கல்.தொகுதி. நூற்றாண்டு 

தொ.எ.1969-88 குடநகர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு6 

S.1.1.Vol.viiiNo.96 குடநாடுகுலோத்துங்கசோழதேவர்.ஆட்சியாண்டு30 

No.460 குணசீலமங்கலம்இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு30 

No199 குணமங்கலம்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு1 

xiiNo164 குணமலைப்பாடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு4.(கி.பி.1182) 

xviiNo.445 குந்தவைச்சதுர்வேதிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

iiPTiNo18 மங்கலம் 


. 


- 


. 


>> 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


இராஜகேசரிபந்மர் 


12 


குந்தவைநல்லூர் கும்பள்ளம்பூர் குமண்பாடி குமரி 


குமாரச்சேரி 

கோப்பரகேசரிபந்மர் குமாரமாத்தாண்டபுரம்கோப்பரகேசரிபந்மர் 


குமாரநல்லூர் 


S.I.I.Vol.iiPTivNo.94 ஆட்சியாண்டு3 

xiiiNo.55 

iiiPT.iiiNo.168: கொல்லம்722(கி.பி.1546)கன்.கல்.தொகுதி.2 

தொ.எ.1968/155 ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.vNo.655 ஆட்சியாண்டு18 

xxiiiNo.262 (கி.பி.924-25) சுமார்கி.பி.17,18ஆம்கன்.கல்.தொகுதி2. நூற்றாண்டு 

தொ.எ.19681132 ஆட்சியாண்டு6 

S.I.I.VolxiiiNo.147 ஆட்சியாண்டு 2 

xixNo.30 சகாப்தம்1804 

புது.எண்884 ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.viiNo.410 சகயாண்டு1085 

தெ.இ.கோ.சா.1092 ஆட்சியாண்டு11 

S.1.1.Vol.VNo.437 


இராஜகேசரிபந்மர் கோப்பரகேசரிபந்மர் 


. 


குமாரமங்கலம் குமாரபாடி குமாரவாடி குருகாடி குரும்பநாடு குலசேகரச்சதுர்வேதி 

மங்கலம் குலசேகரப்பட்டணம் 


வீரராஜேந்திரதேவர் 


சுந்தரபாண்டியதேவர் 


சுந்தரபாண்டியதேவர் 


குலசேகரபுரம் குலராமனல்லூர் குலோத்துங்கசோழ நல்லூர் 


கொல்லம்843(கி.பி.1667)கன்.கல்.தொகுதி.4. 

தொ.எ.1959/6 ஆட்சியாண்டு11 

S.I.I.Vol.vNo.439 கி.பி.1234-35 

xxiiiNo416 
viiiNe204 


S.I.I.Vol.VNo631 


விக்கிரமசோழதேவர் 


ஆட்சியாண்டு14 


viiNo544 


குலோத்துங்கசோழ மங்கலம் குலோத்துங்கசோழ 

வளநாடு குவளைகோடு குவளைகோடுநாடு குவளையநாடு குவாறு குழிக்கோடு 


92 


இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு4 

iiiPT.i.No10 ஆட்சியாண்டு4 விக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு4 

xviiNo144 

xiiiNo.122 கொல்லம்864(கி.பி.1689)கன்.கல்.தொகுதி.4. 

தொ.எ.1969-11 

No.285 xxiiiNo395 

xiiiNo34 சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு10 

புது.எண்274 புது.எண்921 


குழுமூர் குளக்கிழப்பிகுடி குளக்குடி குளத்தூர் குளந்தைராய 

கோட்டையூர் குளப்பாக்கம் குணமங்கலநாடு குளமுக்கு குற்றாலம் குறட்டூர் குறண்டி குறிஞ்சிப்பாறை 


, 


இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு4 

S.1.1.Vol.VNo.646 குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு27 

புது.எண்224 இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு25 

S.I.I.Vol.viiiNo.92 

xxiiiNo.481 iiiPTiiiNo.18k 

xivNo.34+35 கொல்லம்882(கி.பி.1706)கன்.கல்.தொகுதி.5. 

தொ.எ.1969.37 


. 


காலம் 


கல்வெட்டு 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


குறுக்கைநாடு 


13 


குறுங்கானம் குறுங்குடி குறுச்சி குறுநாடு 


குறும்பூர்நாடு குறுமறைநாடு குறுவாணியக்குடி குன்றக்கூற்றம் குன்றத்தூர் குன்றத்தூர்நாடு குன்றலூர் 


விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு,4 

S.I.I.Vol.xxiiiNo.301 

(கி.பி.1120-21) ஸ்ரீவல்லபதேவர்ஆட்சியாண்டு5 

vNo.765 வீரபாண்டியர்ஆட்சியாண்டு15 

xivNo.93 விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு5 

viiNo.416 கி.பி.13ஆம்நூற்றாண்டுகன்.கல்.தொகுதி.4. 

தொ.எ.1969137 இராஜராஜதேவர் 

ஆடஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.viiNo.1024 ஸ்ரீவல்லபதேவர்ஆட்சியாண்டு5 

VNo.765 

iiPT.i.No.6 கோஇராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு8 

vNo.682 நந்திவிக்ரமபந்மர்ஆட்சியாண்டு18 

xiiNo.53 ஸ்ரீவீரராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு5 

ivNo.227 ஆட்சியாண்டு7(கி.பி.1184 

xviiNo.569 85) இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு27 

viiiNo.507 கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு31(கி.பி.937 

xviiNo.506 -38) ஸ்ரீவல்லப்தேவர்ஆட்சியாண்டு5 

vNo.765 வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு14 

viiNo.170 பராக்ரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு,10 

viiiNo.438 


குன்றியூர்நாடு குன்றூர்பூசனூர் 


குனிச்சான்பாடி கூகையூர் கூடலூர் 


கூடற்குடி கூத்தன்பள்ளி 


கூரம் கூரூர் கூழைகோட்டூர் 


கூனபாடி கூற்றலூர் கூளப்பாடி கெங்கைகொண்டம் 
கேசவன்புதுவூர் 


S.I.I.Vol.VNo.395 சுமார்17,18ஆம் 

கன்.கல்.தொகுதி.2,தொ. நூற்றாண்டு 

எ.1968-151 கோராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு12 

S.I.I.Vol.viiNo.32 கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு9 

xixNo.232 சுமார்கிபி.10ஆம்கன்.கல்.தொகுதி4.தொ நூற்றாண்டு 

எ.1969/128 

S.I.1.Vol.iiiPTiiiNo.205 வல்லபதேவர்ஆட்சியாண்டு20 

vivNo.246 vNo.679 

xxiiiNo.355 கொல்லம்831(கி.பி.1655)கன்,கல்.தொகுதி5.தொ. 

எ.1969,84 வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.viiiNo.432 குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு23 

iiiPT.i.No.23. கொல்லம்782(கி.பி.1606)கன்.கல்.தொகுதி4.தொ.. 

எ.1969/25 ஸ்ரீவீரராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.ivNo.545 

iiiPTiiiNo.205. கொல்லம்800(கி.பி.1623)கன்.கல்.தொகுதி5.தொ" 

எ.1969/59 சகாப்தம்1470 

புது.எண்754 தெ.இ.கோ.சா.1185 


கேரளசிங்கவளநாடு கேரளபள்ளி கேரளபுரம் 


கேரளாந்தகவளநாடு கைச்சிரம் கைய்கட்டியபட்டிணம் 


கையிற்குடி கொங்குநாடு 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


கொட்டிளம்பாக்கம் 


- 


- 


S.I.I.Vol.viiNo.128 


கொடனூர் 


சுந்தரபாண்டியதேவர் 


ஆட்சியாண்டு11 


vNo.437 


.. 


கொடியம் கொடியாலம் 
கொடுந்துறை 


கொடும்பாளூர் 


கொடுமளூர் 
கொடுவாய் கொடுவூர்க்குடிபள்ளி 
கொண்டநல்லூர் 
கொந்நூர் கொரப்பாடி 
கொல்லிநாடு 
கொல்லிமலை 
கொல்லூர் 
கொவத்தக்குடி 


குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு21 

viiNo.850 இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு5 

viiiNo.587 
சுமார்கி.பி.11,12ஆம் கன்.கல்.தொகுதி.5.தொ. நூற்றாண்டு 

எ.1969-10 ஸ்ரீவீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு11 

S.I.I.Vol.xxiiiNo.131 
(கி.பி.1269) 

viiiNo.398 சகாப்தம்1411 

தெ.இ.கோ.சா.1095 
விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.vNo.469 குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு20(கி.பி.1197-98) xviiNo.180 

iiiPT.iiiNo.181 
விக்கிரமசோழதேவர் 

vNo.266 
கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு16 

xixNo.409 


குலசேகரதேவர் 


9 


viiiNo.440 
VNo.1371 


வீரராஜேந்திரதேவர் 


ஆட்சியாண்டு13 


S.I.I.Vol.VNo.257 

VNo.262 viiiNo.404 


.. 


3 


ஸ்ரீவல்லபதேவர் 
கோப்பெருஞ்சிங்கதேவர் 


9 


கொழிஞ்சிப்பாடி கொசூமங்கொண்ட சோழநல்லூர் கொழுவூர்நாடு கொற்கை கொற்றங்குடி 
கொற்றம்புல்லன்குடி கொற்றமங்கலம் கொற்றவாசல் கொற்றூர் கொன்பாக்கம் கொன்றை 


- 


குலசேகரதேவர் 


- 


இராஜராஜதேவர் 


கோட்டந்தளம் 


ஆட்சியாண்டு17 

xivNo.240 ஆட்சியாண்டு9 

xiiNo.157 xivNo.17 

viiiNo.433 ஆட்சியாண்டு21 

viii.No.243. 

xxiiiNo.399 ஆட்யாண்டு8 

S.I.I.Vol.viiiNo.482 சுமார்கி.பி.17,18ஆம்கன்.கல்.தொகுதி5 நூற்றாண்டு 

தொ.எ.1969/36 கன்.கல்தொகுதி2 

தொ.எ.1969/36 ஆட்சியாண்டு9(சுமார்கன்.கல்.தொகுதி2 

(கி.பி.11ஆம்நூற்றாண்டு)தொஎ.1967-182 ஆட்சியாண்டு47 

S.I.I.Vol.xiiiNo.155 (கி.பி.1116-17) ஆட்சியாண்டு28 

ivNo.396 

iiPTivNo.94 ஆட்சியாண்டு8 

VNo411 
No.632 


கோட்டாறு 


சுந்தரசோழபாண்டியர் 


கோட்டியூர் 


குலோத்துங்கசோழதேவர் 


- 


கோட்டுநாடு 
கோட்டூர் கோட்டையூர் கோதண்டராமநல்லூர் 


குலசேகரதேவர் 


- 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


கோதைநல்லூர் 

வீரஉதையமார்த்தாண்டகொல்லம்348(கி.பி.1172) கன்.கல்,தொகுதி4. வர்மர் 

தொ.எ.1969-49 கோநாடுகோப்பரகேசரியந்மார் ஆட்சியாண்டு33 

S.I.I.Vol,viiNo.975 கோயில்நல்லூர் 

iiPTivNo.94 கோயில்பேறை 

கொல்லம்716(கி.பி.1540)கன்.கல்,தொகுதி2 

தொ.எ.1968-164 கோரிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.VoliiPT.I.No16 கோரைஊர் 

கொல்லம்843கி.பி.1667 கன்,கல்.தொகுதி4. 

தொ.எ.1969-6 கோலியநல்லூர் 

கி.பி.1483 

S.I.1Vol.xviiNo.220 கோலியபுரநல்லூர் 

viNo.65 (கோலியநல்லூர்,கோலியபுரநல்லூர்இரண்டும்தற்பொழுதுகோலியனூர்என்றபெயருடன்தென் ஆர்க்காடுமாவட்டம்விழுப்புரம்வட்டம்விழுப்புரநகரிலிருந்துசுமார்4கிலோமீட்டர்தொலைவில்உள்ளது) 
கோவனூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு17 

xxiiiNo.150 கோவாண்டார்குறிச்சி 

சகாப்தம்150) 

viiiNo341 
கோவிந்தபாடிகுலசேகரதேவர் 

xxiiiNo.112 கோவூர் 

கி.பி.1861 

செ.மா.க.1967-229 சக்கரநல்லூர் 

S.I.I.Vol.iiiPTiiiNo.205 சங்கரப்பாடிஇராஜகேசரிவர்வர் ஆட்சியாண்டு2 

xiiiNo.4 சங்கரன்குறிச்சி 

xxiiiNo.148 


32 


- 


- 


- 


சங்கமராயன்பேட்டை சடங்கவிகுழிச்சி சத்திமங்கலம் சத்துருபயங்கரநல்லூர் சம்பங்குடி சரப்பள்ளி 


கோச்சடையமாறன் விக்கிரமசோழதேவர் 


இராஜராஜதேவர் 


கோப்பெருஞ்சிங்கதேவர் குலோத்துங்கசோழதேவர் 


சாத்தங்குடி சாத்தமங்கலம் சாத்தனூர் சாமைகுடி சாலியநகரம் 


கோராஜகேசரிவர்மர் 


சகாப்தம்1454 

S.I.1.Vol.VNo.1402 ஆட்சியாண்டு2 

xivNo.61 ஆட்சியாண்டு4(கி.பி.1120-21)xxiiiNo.292 

viiiNo.404 ஆட்சியாண்டு21(கி.பி.1245-46) 

xxiiiNo.371/ சுமார்கி.பி.16-17ஆம்நூற்கன்.கல்.தொகுதி4 றாண்டு 

தொ.எ.1969-84 ஆட்சியாண்டு36 

S.I.I.Vol.viiiNo.43 ஆட்சியாண்டு28 

ivNo.396 

xiiiNo.18 ஆட்சியாண்டு17 

VNo.573 கொல்லம்867(கி.பி.1691)கன்.கல்.தொகுதி.5 

தொ.எ.1969-80 சகவருஷம்1553 

தெ.இ.கோ.சா.1112 ஆட்சியாண்டு3 

புது.எண்.499 கி.பி.869-70 

கன்.கல்.தொகுதி.4. 

தொ.எ.1969-105B சகாப்தம்1378(கி.பி.1457)S.I.I.Vol.xviiNo.254 ஆட்சியாண்டு6 

xiiNo.42 
iiiPT.iiiNo.205 

xviiNo.374 ஆட்சியாண்டு15 

xviiNo.374 (கி.பி.921-227) 


சிக்கமாயபுரம் சிகரைநல்லூர் சிங்கங்குன்றம் 


சுந்தரபாண்டியதேவர் 


- 


தந்திவிக்கிரமபருமன் 


சிங்கபுரம் சிங்கபுரநாடு சிங்களாந்தகச்சருப்பேதி 

மங்கலம் சிஞ்சல் 


கோப்பரகேசரிபரிமர் 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


சித்திரமேழிநல்லூர்விக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு4 

S.I.I.vol.viiNo.459 
சிராத்தக்குடிவல்லபதேவர்ஆட்சியாண்டு33 

புது.எண்638 சிராமலை 

S.1.1.Vol.ivNo.167 
சிராயம்பட்டு 

S.I.I.Vol.viiNo.107 
சிவகாமசுந்தரிநல்லூர் 

சுமார்கி.பி.13-ஆம்நூற்செ.மா.க.1967-98 

றாண்டு 
சிவகிரி 

சுமார்கி.பி.12,13ஆம்கன்.கல்.தொகுதி.4 நூற்றாண்டு 

தொ.எ.1969-29 (கன்னியாகுமரிமாவட்டம்கல்குளம்வட்டத்தில்உள்ளஊர்) சிவசூளாமணிமங்கலம் கோவிராஜராஜகேசரிபரிமர்ஆட்சியாண்டு14 

S.I.I.Vol.iiiPTIN).3 
சிவபுரம் 

vi.No.31 
சிற்றம்பர் 

ii.PT.iiNo.57 
சிற்றாடி 

சாலிவாகனசகாப்தம்1466 

V.No.704) 
--சிற்றாமூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு45 

vNo.640 
சிற்றாலத்தூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு15 

viiNo.1037 சிற்றாற்காடுகுலசேகரதேவர்ஆட்சியாண்டு22 

viiiNo.244 சிற்றிங்கூர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு19 

xiiNo.207 (தென்ஆர்க்காடுமாவட்டத்தில்திருக்கோயிலூர்வட்டத்தில்சித்தலிங்கமடம்என்றபெயருடன்வழங்குகிறது சிற்றிங்கை 

சகாப்தம்1180 

viiNo.118 சிற்றியாற்றூர் 

iilPt.iiiNo.142 


., 


22 


இராஜராஜதேவர் 


ஆட்சியாண்டு16 


சிற்றெட்டு சிற்றெயிற்குடி சிற்றையூர் சிறிஞார் 


S.I.I.Vol.viiiNo.466 

vNo.377 புது.எண்.26 S.I.1.Vol.xviiNo.509 


இராஜராஜகேசரிபன்மர் 


ஆட்சியாண்டு7 ஆட்சியாண்டு15 (கி.பி.999-1000) ஆட்சியாண்டு3 ஆட்சியாண்டு23 


சிறுகடம்பூர் சிறுகவூர் 


xiiiNo.56 ivNo.531 


கோவிஜயநிருபதொங்க விக்ரமபருமர் 


சிறுகுடி 


கி.பி.1559 ஆட்சியாண்டு24 


கோப்பரகேசரிபரிமர் 


- 


இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு13(கி.பி.1259) 


- 


குலோத்துங்கசோழதேவர் ஆட்சியாண்டு5 


சிறுகுளத்தூர் சிறுகூற்றநல்லூர் சிறுதவ்வூர் சிறுநாங்கூர் சிறுநானலூர் கிறுபழுவூர் சிறுபாலையூர் சிறுபிறையூர் சிறுபுத்தூர் சிறுபுலியூர் சிறுமங்கலம் சிறுமாக்களூர் சிறுவண்டூர் 


xxiiiNo.403 iiiPtiiiNo.108 ivNo.1412 xiiiNo.50 xviiNo.602 iiiPtiiiNo.205 vNo.662 viiNo.739 viiiNo.124 xiiNo.229 xixNo.608 iiPtviNo.96 vNo.633 

No.654 


23 


கோப்பெருஞ்சிங்கதேவர் 


ஆட்சியாண்டு26 


. 


- 


.. 


கோப்பரகேசரிபந்மர் 


ஆட்சியாண்டு20 


* 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


ஆட்சியாண்டு5 


சிறுவம்பூர் சிறுவாகூர் முறுவேலூர் 

பரகேசரிபந்மர் சின்றியன்பாக்கம் 
சின்னசீலைப்பாடி 
சின்னமாம்பாசமுத்திரம் 
சீமாகேசுரநல்லூர்இராசராசதேவர் 


S.I.I.VolvNo.3)1 

viiiNo.328 xixNo.139 

iiiPtiiiNo.205 தெ.இ.கோ.சா.1105 தெ.இ.கோ.சா.1109 S.I.I.Vol.xviiNo.658 


- 


சகவருஷம்1516 ஆட்சியாண்டு7 

(கி.பி-1153-54) ஆட்சியாண்டு28 ஆட்சியாண்டு5 


இராஜதிராஜதேவர் கோப்பரகேசரிபந்மர் 


> 


சீயபுரநாடு சீயமங்கலம் சீராமவிண்ணகர் சீரிளங்கோமங்கலம் சீவல்லப்புரம் சீவல்லமங்கலம் 


சுந்தரபாண்டியதேவர் வீரராஜேந்திரதேவர் 


ஆட்சியாண்டு4 ஆட்சியாண்டு16 கொல்லம்301(கி.பி.1125) 


, 


viliNo.32 viiNo.64 xxiiiNo.355 viiiNo.404 

VNo.237 கன்.கல்.தொகுதி2 தொ.எ.1968/149 

தொ.எ.1968/146 புது.எண்972 S.1.1.Vol.xxiiiNo.282 


. 


சுசீந்திரம் 

கொல்லம்320(கி.பி.1144) சுண்டைமலைநாடு சுத்தமல்லிச்சதுர்வேதிவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு7 மங்கலம் 

(கி.பி.1123-24) சுத்தமரிவளநாடுஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு13 


xviiNo.602 


22 


. 


சுந்தரசோழபுரம்குலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு18 

S.I.I.xxiiiVol.No.144 

(கி.பி.1285--86) சுந்தரபாண்டியபுரம் 

VNo.765 -சுந்தரபாண்டியன்பராக்கிரமபாண்டியன்ஆட்சியாண்டு28 

கன்.கல்.தொகுதி2 நல்லூர் 

(கி.பி.1450) 

தொ.எ.1968/165 சுரநாடுசுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு11 

S.1.1.Vol.viiiNo.09 சுரைக்குடி 

viiiNo.524 சுவாமிமலை 

சகாப்தம்1495(கி.பி.1573-74) 

xxiiiNo,497 சுழிவரகண்டன்நல்லூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு11 

viiiNo.409 சுனையக்குடிகுலசேகரதேவர்ஆட்சியாண்டு5 

புது.எண்537 சூகுழி 

கொல்லம்404(கி.பி.1228)கன்.கல்.தொகுதி.2. 

தொ.எ.1668-160 சூரலூர்கூற்றம் 

சகாப்தம்1296 

S.I.I.Vol.viiiNo.590 சூரியநாயனார்கோயில் 

xxiiiNo.355 சூரைக்குடி 

சகாப்தம்1343 

S.I.I.Vol.xiiiNo.158 சூளை 

கி.பி.1884 

செ.மா.க.1967-215 (வடசென்னைப்பகுதியில்உள்ளது) செங்களக்குறிச்சிபராக்கிரமபாண்டியர்ஆட்சியாண்டு28(கி.பி.1450)கன்.கல்.தொகுதி2.தொ. 

எ.1968165 செங்காட்டுக்கோட்டம்இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xiiiNo,64 செங்குன்றநாடுகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு14 

xiiNo.187 செங்கைமாவீரராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு13 

vilNo.117 (வடஆர்க்காடுமாவட்டத்தில்திருவண்ணாமலைவட்டத்திலுள்ளசெங்கம்என்றஊரேஇது) 


. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


செஞ்சிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு27 

S.I.I.Vol.xiiNo.231 (தென்ஆார்க்காடுமாவட்டத்திலுள்ளது) செண்பைகோப்பெருஞ்சிங்க.தேவர்ஆட்சியாண்டு11 

xiiNo.164 (தென்ஆர்க்காடுமாவட்டத்தில்திருக்கோயிலூர்வட்டத்திலுள்ளஜம்பைஎன்றஊரேஇது) --செத்துவாய்த்தநல்லூர் 

ivNo.373 செந்நிமங்கலம்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு14 

xxiiiNo.11 

(கி.பி.1131-32) செம்பங்குடி 

ஆட்சியாண்டு3(கி.பி.119-20) 

No.280 "செம்பாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு27 

புது.எண்224 (புதுக்கோட்டை,ஆலங்குடிவட்டத்தில்செம்பாட்டூர்என்றுவழங்கப்படுவது) 
செம்பியன்குருதையாடி 

S.I.I.Vol.xiiNo.148 செம்பியந்குளத்தூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு9 

vNo.705 
செம்பியன்திருமங்கலம் 

viiiNo.542 -செம்பியன்புத்தாம்பூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு6 

புது.எண்509 
செம்பியன்புலியூர் 

சுமார்கி.பி.13ஆம் 

செ.மா.க.1967144 

நூற்றாண்டு செம்பியன்மாதேவிச்சதுர்இராஜகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xiiiNo.72 வேதிமங்கலம் செம்புதற்குடிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு4 

VNo.678 


- 


செம்பூர்க்கோட்டம்வீரராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு5 

S.1.1.Vol.viiiNo.16 செம்பொற்கூட்டம்இராஜகேசரிவந்மர்ஆட்சியாண்டு3 

xiiiNo.79 செம்மண்பாக்கம் 

சுமார்கி.பி.13ஆம் 

செ.மா.க.1967-96 

நூற்றாண்டு செய்யாமங்கலம்வல்லபதேவர்ஆட்சியாண்டு18 

S.I.I.Vol.xivNo.243 செய்யார்இராசநாராயணன் ஆட்சியாண்டு3 

VNo.471 சம்பூராயர் செய்யூர்வீரராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு5 

viiiNo.16 செயகண்டிகைபுறம் 

VNo.660 செயங்கொண்டசோழகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு2 

viiNo.43 மண்டலம் செயங்கொண்டான்மடம் 

கொல்லம்670(கி.பி.1494)கன்,கல்.தொகுதி5.தொ 

எ.1969-62 செயசிங்ககுலகாலவளநாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு27 

புது.எண்224 செருகூர் 

S.I.I.Vol.xiii.No.29 செல்லமந்தாடி 

தெ.இ.கோ.சா.1105 
செல்லூர் 

S.I.I.Vol.viiiNo.398 செவ்வலூர்குலசேகரதேவர்ஆட்சியாண்டு16(கி.பி.1284) 

xxiiiNo.149 செவ்விருக்கைநாடுசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு4 

viiiNo.404 செவரந்மேடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு2 

viiNo.43 செழியநாராயணபுரம்வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு3 

viiiNo.432 செழியநூர் 

சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு2 செழுவனூர் 

No.252 


VNo.735 


. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


செற்றூர் 


விக்கிரமசோழதேவர் 


S.I.I.Vol.xxiiiNo.295 


இராஜகேசரிவர்மர் 


- 


ஆட்சியாண்டு4 

(கி.பி.1120-21) ஆட்சியாண்டு2 கி.பி.1842 ஆட்சியாண்டு19 கி.பி:1823 ஆட்சியாண்டு12 


செற்றூர்க்கூற்றம் சென்னபட்டணம் சென்னிநல்லூர் சேத்துப்பட்டு சேந்தமங்கலம் சேந்தவன்மங்கலம் சேமங்கலம் சேரமங்கலம் 


இராஜராஜதேவர் 


வல்லபதேவர் 


xiiiNo.12 செ.மா.க.196714 S.I.I.Vol.ivNo.558 செ.மா.க.1967.-187 S.I.I.VolxivNo.232 

viiiNo.344 

xiiNo.152 கன்.கல்.தொகுதி4.தொ. எ.196933 S.I.I.Vol.No.152 


கோப்பெருஞ்சிங்கதேவர் 


.. 


- 


ஆட்சியாண்டு7 சுமார்கி.பி.11ஆம் 

நூற்றாண்டு ஆட்சியாண்டு10 


வீரபாண்டியதேவர் 


சேலநாடு சேலம் சேவூர் 


இராஜாதிராஜதேவர் 


xvilNo231 


சைதாப்பேட்டை சொதியம்பாக்கம் சோமாசிமங்கலம் 


ஆட்சியாண்டு27 

(கி.பி1044-45) கி.பி.1887 ஆட்சியாண்டு37 சுமார்கி.பி.17,18ஆம் நூற்றாண்டு 


கோப்பரகேசரிபந்மர் 


செ.மா.க.1967-205 S.I.I.Vol.iiiPt.iNo.12 
கன்.கல்.தொகுதி.2 தொ.எ.1968-151 


> 


சோழகுலவல்லிநல்லூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு44 

S.I.I.Vol.xviiNo.148 

(கி.பி.1113-14) சோழகுலவல்லிபுரம்உதையமார்த்தாண்டவர்மர்கொல்லம்696(கி.பி.1510) கன்.கல்.தொகுதி2 

தொ.எ.1968-218 சோழகுலாந்தகச்சதுர்வேதி 

S.I.I.Vol.VNo.301 மங்கவம் சோழகேரளநல்லூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு8 

No.983 சோழநல்லூர் 

No.632 சோழாந்தகச்சதுர்வேதிஸ்ரீவல்லபதேவர் 

ஆட்சியாண்டு3 

No.294 மங்கலம் சோளாந்தகமங்கலம்வீரபாண்டியன் 

ஆட்சியாண்டு19(கி.பி.976)கன்.கல்.தொகுதி2 

தொ.எ.1968-211 சோற்றுப்பாலை 

புது.எண்972 தக்கோலம்கோவிமலாதித்தபந்மர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.VNo.1364 தகடூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு10 

viiiNo.126 தங்குடி 

vNo.717 தச்சன்தாங்கல்சுந்தராண்டியதேவர்ஆட்சியாண்டு12 

viiNo.107 தஞ்சாவூர்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு29 

iiPr.iiNo.37 தஞ்சாவூர்க்கூற்றம் தட்டைச்சேரி 

viiNo.103 தண்டலம்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு10 

No.432 தண்ணஆலத்தூர் 

கி.பி.12-னம்நூற்றாண்டு செ.மா.க.1967-85 தண்ணியாலத்தூர்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு19 

S.I.I.VolvNc,854 


- 


- 


. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


கோப்பரகேசரிபந்மர் 


9. 


இராஜராஜதேவர் 


தந்திபனமங்கலம் தந்திரம் தமனூர்நாடு தரங்கன்பாடி தரணிமுழுதுடைய 

வளநாடு தலகாஞ்சேரி தலகாவனை தலைக்குளம் 


ஆட்சியாண்டு 

S.I.I.Vol.xixNo.48 ஆட்சியாண்டு15(கி.பி.921-22) 

xviiNo.521 ஆட்சியாண்டு20 

S.I.I.Vol.iNo.74 கி.பி.1858 

செ.மா.க.1967-188 ஆட்சியாண்டு15 

S.I.I.Vol.xviiNo.545 


- 


வீரபாண்டியதேவர் 


குலோத்துங்கசோழன் 


ஆட்சியாண்டு5 சகவருஷம்1543 
கொல்லம்929(கி.பி.1753) 


தெ.இ.கோ.சா.1106 தெ.இ.கோ.சா.1108 
கன்.கல்.தொகுதி4 

தொ.எ.1969-9 செமா.க.1967-83 


தலைக்கொன்றைச்சேரி 


தலைச்சங்காடு 


கோப்பரகேஸரிபந்மர் 


S.I.I.Vol,xxiiiNo.27 


சுமார்கி.பி.13-ஆம் 

நூற்றாண்டு ஆட்சியாண்டு15(கி.பி.921 

-22) ஆட்சியாண்டு8 சகாப்தம்1441| 


விக்கிரமபாண்டியதேவர் 


23 


தவசூர் தாஞ்சிஊர் தாபம் தாமநல்லூர் 


viiNo.916 புது.எண்844 S.1.1.VolvNo.679 

xviiNo.235 


இராஜராஜதேவர் 


ஆட்சியாண்டு23 (கி.பி.1008-09) 


.. 


.. 


தாமல்கோட்டம் தாயனூர் 


No.751 
xiiNo.248/ 


- 


தாயாறு 


சுமார்கி.பி.17.18-ஆம் 

நூற்றாண்டு சகாப்தம்1490 கொல்லம்1074(கி.பி.1898) 


தாரமங்கலம் தாழக்குடி 


கன்.கல்.தொகுதி2 

தொ.எ.1968/138 S.I.I.VolviiNo.19 கன்.கல்.தொகுதி5 

தொ.எ1969/23 கன்.கல்.தொ.எ.1969-47 S.I.I.Vol.iiiPt.iNo.43 

viiiNo.273 

No.426 iiiPT.iiiNo.205 xxiiiNo.355 viiNo.400 xiiNo.126 


33 


2. 


தாழைக்குடி 

கொல்லம்782(கி.பி.1606) திக்காலிவல்லம் 

விஜயேந்திரவிக்ரமபந்மர் ஆட்சியாண்டு17 திட்டைகுடி 

குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு9 திப்பராசபுரம் தியன்குடை தியாகவல்லி தியாகவல்லிவளநாடுகுலோத்துங்கசோழதேவன்ஆட்சியாண்டு23 திரிபுவனம் 

(பாண்டிச்சேரியையடுத்ததிரிபுவனைஎன்னும்ஊர்இது) திரிபுவனமாதேவிச்சதுர் 

கொல்லம்650 வேதிமங்கலம் திருக்கச்சூர் 

கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு14 திருக்கடலூர் திருக்கடைமுடி 

கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு19 திருக்கண்டியூர் 

கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு21 திருக்கண்ணப்பபுரம் திருக்கண்ணபுரம் 


viiiNo.444 


xiiNo.187 VNo..294 

vilNo.504 S.I.I.Vol.VNo.569 

viiiNo.478 xiiiNo.65 


ஊர்ப்பெயர் 


மள்னன் 


காலம் 


கல்வெட்டு 


. 


. 


திருக்கண்ணன்கோடுசுந்தரசோழபாண்டியன்ஆட்சியாண்டு20. 

கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

(கி.பி.11ஆம்நூற்றாண்டு)1969-105A திருக்கரபுரம் 

S.I.I.Vol.iiiPTiiiNo.99 திருக்கழிப்பாலை 

viliNo.711 திருக்கழுக்குன்றம்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு31 

xiiNo.238 திருக்கழுமலம்இராஜாதிராஜதேவர் ஆட்சியாண்டு11 

VNo.988 திருக்களர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு3 

viiiNo.249 திருக்கற்குடி 

iiiPTiiiNo.98 திருக்காட்டுப்பள்ளி 

கிபி.1517-18 

xviiNo.145 திருக்காமஞ்சூர்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு25 

xixNo.424 திருக்காளத்தி 

சகாப்தம்1469 

viiiNo.377 திருக்காளத்திப்புத்தூர் 

No.482 திருக்காவணப்பத்து 

கொல்லம்769(கி.பி.1593)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969-92 திருக்கிளாஞ்சேரிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு5 

SI.I.Vol.viiiNo.710 திருக்குடமுக்குகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு14 

iiiPTiiiNo.100 திருக்குடித்திட்டைஇராஜகேசரிபந்மர் 

No.122 திருக்குமாரமங்கலம்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு36 

viiNo.969 திருக்குரங்காடுதுறைஇராஜராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு9(கி.பி.993-94) 

xxiiiNo.356 திருக்குரம்பூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு2 

புது.எண்497 (புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டம்,திருக்குளம்பூர்தான்இவ்வூர்என்றுஎண்ணஇடமளிக்கிறது) 


சி 


.. 


திருக்குருகாவூர்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு13 

S.I.I.Vol,xixNo.362 திருக்குழம்பபாடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு9 

viNo.340 திருக்குற்றவாசல் 

xxiiiNo.355. திருக்குற்றாலம்பராக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு31 

VNo.768 திருக்குறுங்குடிஆதித்தவர்மர்கொல்லம்659(கி.பி.1483)கன்.கல்.தொகுதி2தொ. 

எ.1968/162 திருக்குன்றக்குடிவல்லபதேவர்ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.xivNo.208 திருக்கொடி 

xviiNo.553 திருக்கொடுங்குன்றம்குலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு38 

viiiNo.427 திருக்கொழம்பம்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு3 

xiiiNo.69 (தஞ்சைமாவட்டம்,மாயவரம்வட்டம்திருக்கொளம்பியூர்) திருக்கோகர்ணம்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு10 

viiNo.1043 (புதுக்கோட்டைக்குஅருகில்உள்ளது) திருக்கோட்டியூர்வல்லபதேவர் ஆட்சியாண்டு13 

xivNo.233 (இரரமநாதபுரம்மாவட்டம்,திருப்பத்தூர்வட்டத்திலுள்ளதிருக்கோஷ்டியூர்) திருக்கோடிக்காவல்இராஜகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு4 

xiiiNo.102 (இன்றும்அதேபெயருடன்வழங்கப்படுகிறது) திருக்கோவலூர் 

viiNo.128 (இன்றையதிருக்கோயிலூர்) திருக்கோளூர்வீரபாண்டியன்ஆட்சியாண்டு10(கி.பி.936)கன்.கல்தொகுதி2தொ,எ 

19681210 திருச்சங்கோடுஇராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.xiiiNo.242 (சேலம்மாவட்டத்திலுள்ளதிருச்செங்கோடு) 


33 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


திருச்சாலத்துறைசுந்தரசோளபாண்டியஆட்சியாண்டு14 

S.I.I.Vol.xxiiiNo.75 (திருச்சாலைத்துறை) 

தேவர் 

(கி.பி1036) திருச்சிராப்பள்ளிஇராஜராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு16 

xviiNo.442 

(கி.பி.1000-01) திருச்சிற்றம்பலமங்கலம் 

xiiNo.149 திருச்சுரம்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு3 

viiNo.541 (செங்கல்பட்டுமாவட்டம்சைதாப்பேட்டைவட்டத்திலுள்ளதிருசூலமேஇது) திருச்சுரியல்கோமாறஞ்சடையன்ஆட்சியாண்டு35 

xivNo.42 திருச்சுழியல்கோவீரபாண்டியன்ஆட்சியாண்டு4 

No.79 திருச்செந்திலூர் 

கொல்லம்650 

viiiNo.444 (திருநெல்வேலிமாவட்டத்திலுள்ளதிருச்செந்தூர்) திருச்சென்துறைகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு2 

iiiPtiiiNo.126 திருச்சொபுரம்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு13 

xviiNo.121 (தென்ஆர்க்காடுமாவட்டம்கடலூர்வட்டத்திலுள்ளதிருச்சோபுரம்) 
திருச்சோற்றுத்துறைகோஇராஜகேசரிபன்மர்ஆட்சியாண்டு19 

VNo.615 திருஞானசம்பந்தநல்லூர் 

viiiNo.166 திருத்தங்கால்வல்லபதேவர்ஆட்சியாண்டு22 

xivNo.257 (இராமநாதபுரம்மாவட்டம்சாத்தூர்வட்டத்திலுள்ளது) 


- 


. 


திருத்தணியல் அபராஜிதவிக்ரமவர்மர்ஆட்சியாண்டு18 

S.I.I.Vol.xiiNo.95 
(சித்தூர்மாவட்டம்திருத்தணியேஇது-S.I.I.Vol.xiiiNo.83இல்திருத்தணிஎன்றேஉள்ளது) 
திருத்தவத்துறைநிருபதுங்கவிக்ரமபருமர்ஆட்சியாண்டு2 

xiiNo.61 
கருத்தினைநகர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு22 

No.221 
(தன்ஆர்க்காடுமாவட்டம்,கடலூர்வட்டத்திலுள்ளது.தற்போதுதீர்த்தனகிரிஎனவழங்கப்படுகிறது) 
திருத்துதென்குடி 

xxiiiNo.355 திருத்துருத்தி இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு3 

xiiiNo.77 
திருத்துறை 

கொல்லம்735(கி.பி.1559)கன்.கல்.தொகுதி5. 

தொ.எ.1969/49 திருத்தெங்கூர் குலசேகரதேவர் ஆட்சியாண்டு31 

S.I.I.Vol.xviiNo.573 

(கிபி.1298-99) 
திருத்தேவன்குடி 

iiPTiNo.5 
திருத்தேவூர்சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு11(கி.பி.1287) 

xviiNo.561 
(தஞ்சைமாவட்டம்,நாகப்பட்டினம்வட்டத்திலுள்ளதேவூர்) திருநடுவூர் 

iiiPTiiiNo.109 திருநத்தானம் 

சகவருஷம்1487/ 

தெ.இ.கோ.சா.1118 
திருநந்திக்கரை 

சுமார்கி.பி.8ஆம்கன்.கல்.தொகுதி4. நூற்றாண்டு 

தொ.எ.1969-38F 
(கன்னியாகுமரிமாவட்டம்கல்குளம்வட்டத்திலுள்ளதிருநந்திக்கரையேஇது) திருநல்லம் கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.iiiPTiiiNo.1307 
திருநலக்குன்றம் 

ஆட்சியாண்டு15 

No.101 


- 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


13 


திருநள்ளாறுஇராஜாதிராஜதேவர் ஆட்சியாண்டு11 

S.I.I,Vol.viiNo.1026 திருநறுங்கொண்டைகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு9 

viiNo.1011 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திருக்கோயிலூர்வட்டத்திலுள்ளது) திருநறையூர்.குலசேகரதேவர்ஆட்சியாண்டு13 

xxiiiNo.99 (கி.பி.1214-15) (தஞ்சைமாவட்டம்,கும்பகோணம்வட்டத்திலுள்ளது) திருநாகீஸ்வரம் 

viNo.31 

(தஞ்சைமாவட்டம்கும்பகோணம்வட்டத்திலுள்ளது) திருநாரையூர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு7 

xiiNo.153 திருநாழற்கோயில்பரகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு5 

xixNo.141 திருநாவலூர்கோப்பரகேசரிபன்மர்ஆட்சியாண்டு29 

yiiNo.954 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திருக்கோயிலூர்வட்டத்தில்திருநாமநல்லூர்என்றுவழங்கப்படும்ஊர்) திருநெடுங்களம்கோப்பரகேசரிபன்மர்ஆட்சியாண்டு15 

xixNo.368 (திருச்சிமாவட்டம்லால்குடிவட்டத்திலுள்ளது) திருநெடும்பிறைகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 

viiiNo.131 திருநல்லூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு4(கி.பி.1122) 

xviiNo.608 திருநெய்த்தானம் 

iiiPtiiiNo.89 (தஞ்சைவட்டத்திலுள்ளதில்லைஸ்தானம்இது-தில்லைஸ்தானம்என்றுஇன்றுவழங்கப்படுகிறது) 


31 


. 


+ 


திருநெல்லிக்கா இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு21 

(கி.பி.1236-37) (தஞ்சைமாவட்டம்மன்னார்குடிவட்டம்திருநெல்லிக்காவல்என்றஊரேஇது) திருநெல்வணைகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு36 

xiiNo,244 திருநெல்வேலிகோமாறஞ்சடையர் ஆட்சியாண்டு2 

xivNo.18 திருநெற்குன்றம் 

சகாப்தம்1405 

புது.எண்672 (புதுக்கோட்டைதிருமெய்யம்வட்டத்தில்நெக்கோணம்என்றுவழங்கப்படும்ஊராகஇதுஇருக்கலாம்) திருநொம்பலூார்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு6 

S:1.I.Vol.xixNo.166 திருப்படுமருதுகோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

S.I.I.Vol.xivNo.68 (திருநெல்வேலிமாவட்டம்அம்பாசமுத்திரம்வட்டத்திலுள்ளதிருப்படிமருதூர்இதுஎன்றுகருதலாம்) திருப்பணம்பூதூர்இராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு8 

iiiPTiiiNo.111 திருப்பணியாரபுரம் 

vNo.1402 திருப்பத்தூர், 

xxiiiNo.355 திருப்பரங்குன்றம் 

ivNo.372 திருப்பரந்தாழ்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு18 

xiiiNo.282 (தஞசைமாவட்டம்,கும்பகோணம்வட்டத்தில்,திருப்பனந்தாள்எனவழங்கப்படும்ஊரேஇது) திருப்பருத்திக்குன்று 

ivNo.368 *திருப்பலாத்துறைவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு16(கி.பி1133 

xxiiiNo.170 -34) 

(இதேபெயருடன்இன்றும்வழங்கப்படுகிறது) திருப்பழங்கரைசுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு13 

புது.எண்287 (புதுக்கோட்டைஆலங்குடிவட்டத்திலுள்ளபழங்கரையேஇது) 


ஊர்ப்பெயர் 


மனன 


காலம் 


கல்வெட்டு 


- 


- 


திருப்பழநம்கோஇராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு17 

S.I.I.Vol.VNo.684 (இதேபெயருடன்இன்றும்வழங்கப்படுகிறது) 
திருப்பள்ளிபடை குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு10 

xxiiiNo.366 

(கி.பி1145-46) 
திருப்பன்றயிகம் 

கொல்லம்735கி.பி.1559)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969-127 
திருப்பன்றிற்குன்றுகோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.xiiNo.139 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,செஞ்சிவட்டம்சிங்கவரம்என்றஊரேஇப்பெயர்பெற்றிருந்ததாகஎண்ணஇடமுண்டு) 
திருப்பனங்காடு குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு48 

viiiNo.752 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,விழுப்புரம்வட்டம்பனையபுரம்இவ்வாறுவழங்கப்பட்டதாகத்தெரிகிறது) 
திருப்பனைகுளம் 

சுமார்கிபி.10ஆம் 

கன்.கல்.தொகுதி4தொ.எ. நூற்றாண்டு 

1969.128 
திருப்பாசூர் மூன்றாம்இராசராசன் ஆட்சியாண்டு23 

செ.மா.க.1967-81 (இன்றும்இதேபெயருடன்செங்கல்பட்டுமாவட்டம்,திருவள்ளூர்வட்டத்தில்உள்ளது) 
திருப்பரப்பூர் 

கி.பி.1483 

கன்.கல்.தொகுதி2தொ.எ. 

1968-153 
திருப்பாம்புரம் குலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு41(கி.பி.1355)தெ.இ.கோ.சா.1179 
திருப்பாலத்துறைஇராஜகேசரிவந்மர்ஆட்சியாண்டு6 

S.I.IVol.xiiiNo.136 (திருப்பளாய்த்துறைஇவ்வாறுவழங்கப்பட்டதாகஎண்ணஇடமளிக்கிறது) 
திருப்பாலைப்பந்தல்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு2(கி.பி.1217) 

xviiNo.178 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,கடலூர்வட்டத்தில்உள்ளதிருப்பாலப்பந்தல்) 


திருப்பாலைவனம் 


திருப்பாற்கடல் 


- 


- 


திருப்புங்கூர் திருப்புட்குழி திருப்புத்தூர் 


. 


திருப்புதுவூர் 


9. 


இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு11 

S.I.J.Vol.xiiiNo.216 (செங்கல்பட்டுமாவட்டம்,பொன்னேரிவட்டத்தில்உள்ளது) கி.பி.1422 

xviiNo.751 (வடஆர்க்காடுமாவட்டம்வாலாஜாபாத்வட்டத்தில்உள்ளஊர்) 

xxiiiNo.355 

viiNo.55 சகாப்தம்1454(கி.பி.153233) 

xxiiiNo.151 (இராமநாதபுரம்மாவட்டம்திருப்புத்தூர்) வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு10(கி.பி1262 

xxiiiNo.421 -63) குலசேகரதேவர்ஆட்சியாண்டு22 

viiiNo.393 (இராமநாதபுரம்மாவட்டம்,இராமநாதபுரம்வட்டத்திலுள்ளது) குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு18 

viNo.326 

xiiNo.96 இராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு5 

xiiiNo.122 (தஞ்சாவூர்மாவட்டம்கும்பகோண 

ணம்வட்டத்திலுள்ளது) கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு2 

xiiNo.132 (தஞ்சாவூர்மாவட்டம்சீகாழிவட்டத்திலுள்ளது வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு2 

viiiNo.210 (தஞ்சாவூர்மாவட்டம்அறந்தாங்கிவட்டத்திலுள்ளது) 


திருப்புல்லாணி 


. 


.. 


திருப்புலிவலம் திருப்புலிவனம் திருப்புறம்பியம் 


- 


திருப்புன்கூர் 


திருப்புனவாசல் 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


33 


- 


திருப்பூந்துருத்தி சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol vNo.459 (தஞ்சாவூர்வட்டத்திலுள்ளது) 
திருப்பூலாந்துறை குலசேகரதேவர்ஆட்சியாண்டு41(கி.பி.1309) 

xxiiiNo.4311 திருப்பூவணம் 

VNo.305 (இராமநாதபுரம்மாவட்டம்சிவகங்கைவட்டத்திலுள்ளது 
திருப்பெருந்துறை 

viNo.8 திருப்பேர் சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு14 

viiNo.486 
திருப்பேரையூர் 

சகாப்தம்1458 

xxiiiNo.162 (திருச்சிராப்பள்ளிமாவட்டம்,திருமெய்யம்வட்டம்பேரையூர்இது) 
திருப்பைகுடி 

xxiiiNo.355 
திருப்பைஞ்சீலி இராஜேந்திரசேழதேவர் ஆட்சியாண்டு6 

ivNo.538 (திருச்சிராப்பள்ளிமாவட்டம்முசிரிவட்டத்திலுள்ளது) 
திருப்பொரியூர் இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு6 

xiiiNo.157 (செங்கல்பட்டுவட்டத்திலுள்ளதிருப்போரூர்என்றஊரேஇதுஎன்றுஎண்ணலாம்) 
திருப்போரூர் 

கி.பி.1858 

செ.மா.க.1967/227 
திருமங்கலம் விக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு3(கி.பி.1285S.I.I.Vol.xxiiiNo. -86) 

xiiNo.228 
திருமங்கலக்குடி 

கோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு25 


. 


திருமணஞ்சேரி 


S.I.I.Vol.xixNo.99 


பரகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு4 
(தஞ்சைமாவட்டம்மாயவரம்வட்டத்திலுள்ளது) 


திருமதங்கன்பள்ளி திருமயம் 


xiiNo.86 vNo.658 


திருமயானம் 


ஸ்ரீஹொஜனவீரராமநாதஆட்சியாண்டு13 

தேவர் இராஜகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு2 
(இன்றும்இதேபெயருடன்வழங்கப்படுகிறது) இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு21(கி.பி.1245 


iiiPTiiiNo.90 


திருமயிலாடுதுறை 


xxiiiNo.371 


2. 


(மாயவரமேஇப்பெயருடன்வழங்கப்பட்டது) திருமயிலாப்பூர் இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு32. 

S.I.I.Vol.viiiNo.81 திருமலைகடம்பூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு7(கி.பி.1253) 

xviiNo.387 திருமலையம்மன்பேட்டை 

சகாப்தம்1461 

vNo.1403 
திருமழவாடிபரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு4 

xixNo.103 
(திருச்சிமாவட்டம்உடையார்பாளையம்வட்டத்தில்இதேபெயருடன்வழங்கப்படுகிறது) (விக்கிரமசோழதேவரின்S.I.I.Vol.iliPTiiNo.79கல்வெட்டில்திருமழுவாடிஎனக்குறிக்கப்பட்டுள்ளது) திருமறைக்காடு 

xiiiNo.24 (தஞ்சைமாவட்டம்,திருத்துறைப்பூண்டிவட்டத்திலுள்ளஇன்றையவேதாரண்யமேஇது) திருமாணிகுழிகிருஷ்ணதேவமஹாராஜர் 

xxiiiNo.355 திருமாத்தூர்கோவீரபாண்டியர் ஆட்சியாண்டு4 

xivNo.84F85 (மதுரைமாவட்டத்தில்கீழ்மாத்தூர்எனஓர்ஊர்உள்ளது) 


2 


2 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


திருமால்பேறு 

S.I.I.Vol.iiiPTiiiNo.197 திருமாலிருஞ்சோலைசோழபாண்டியதேவர் ஆட்சியாண்டு22 

xivNo. 73 (மதுரைமாவட்டம்மேலூர்வட்டத்திலுள்ளஅழகர்கோயில்தான்இவ்வூர்) திருமானம்கோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

xivNo.64 திருமியச்சூர்கோப்பரகேசரிவந்மர்ஆட்சியாண்டு9 

viiiNo.239 திருமுதான்கோடு 

சுமார்கி.பி.12 

கன்.கல்.தொகுதி4.தொ. நூற்றாண்டு 

எ.1969-105 திருமுதுகுன்றம் கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xiiNo.118 (தென்ஆர்க்காடுமாவட்டம்விருத்தாசலமேஇது) திருமுருகன்பூண்டி 

தெ.இ.கோ.சா.1185 (கோயம்புத்தூர்மாவட்டம்அவிநாசிவட்டத்திலுள்ளதுஇவ்வூர்) திருமுல்லைவாயில் குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு24(கி.பி1201-02)S.I.IVol.xviiNo.720 

(செங்கல்பட்டுமாவட்டம்சைதாப்பேட்டைவட்டத்தில்உள்ளதுஇவ்வூர்) திருமுன்புத்தூர் 

xxiiiNo.355 திருமுனைப்பாடிநாடு 

viiiNo.355 திருமுனைப்பாடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு10 

viiNo.133 திருமெச்சூர் 

xxiiiNo.355 திருமெய்யம்வீரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு45) 

புது.எண்439 


-- 


. 


திருவக்காரைஇராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு26 

S.I.I.Vol.xiiiNo.317 
(தென்ஆர்க்காடுமாவட்டத்தில்விழுப்புரம்வட்டத்தில்உள்ளதிருவக்கரைஎன்னும்ஊரேஇது) திருவகத்தியான்பள்ளி வீரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு15 

xviiNo.546 
(தஞ்சாவூர்மாவட்டம்திருத்துறைப்பூண்டிவட்டம்அத்தியன்பள்ளிஎனவழங்கப்படும்ஊரேஇது) திருவச்சிறுபாக்கம் 

சகாப்தம்1450 

viiNo.447 
(செங்கல்பட்டுமாவட்டம்மதுராந்தகம்வட்டம்அச்சிறுபாக்கம்என்றஊரேஇது) 
திருவட்டாறு 

கொல்லம்779(கி.பி.1604)கன்.கல்.தொகுதி4.தொ 

எ.1969-39 
திருவடகுடி இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.viiiNo.674 திருவடுவூர் குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 

xvii.No.153 

(கி.பி1083-84) 
திருவண்ணாமலை 

S.I.I.Vol.viiiNo.57 
திருவத்தியூர்ஸ்ரீவிசையகண்டகோபாலஆட்சியாண்டு17 

iv 

No.582 
தேவர் (காஞ்சீபுரத்தின்ஒருபகுதியாகியஅத்தியூர்திருஎன்றஅடைமொழியுடன்திருவத்தியூர்எனப்பட்டது) திருவதிகைகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு2 

xiiNo.133 
(தென்ஆர்க்காடுமாவட்டம்கடலூர்வட்டம்திருவதிஎனவழங்கப்படும்ஊரேஇது) திருவயிந்திரபுரம் குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு22 

viiNo.760 
(தென்ஆர்க்காடுமாவட்டம்கடலூரையடுத்துள்ளதிருவந்திபுரம்) திருவரங்கம்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு7 

ivNo.512 திருவரங்குளம்சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு15 

புது.எண்294 -(புதுக்கோட்டை,ஆலங்குடிவட்டத்தில்இதேபெயருடன்இன்றும்வழங்கப்படுகிறது) 


. 


. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


திருவருங்கவேலங்குளம் 

S.I.I.Vol.vili.No.176 திருவரபுரம் இராஜகேசரிபருமர்ஆட்சியாண்டு13 

S.I.I.Vol.xiiiNo.234 (தஞ்சைமாவட்டம்பாபநாசத்தையடுத்துள்ளஅரயபுரம்இவ்வாறுஅக்காலத்தில்வழங்கப்பட்டிருக்கவேண்டும்) திருவாட்டிநல்லூர் குலசேகரதேவர் 

புது.எண்443 திருவரைசிலி 

viiNo.821 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திண்டிவனம்வட்டத்தில்உள்ளஒழிந்தியாப்பட்டுஎன்றஊரே 

அரைசிலிஎன்றதிருவரைசிலிஆகும்) திருவல்லம்இராஜேந்திரதேவர் ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.iiiPTiNo.55 திருவல்லிக்கேணி 

கி.பி.808 

செ.மா.க.1967/1 திருவலஞ்சுழிதிரிபுவனவீரதேவர் ஆட்சியாண்டு39 

S.I.I.Vol.viiiNo.215 (தஞ்சாவூர்மாவட்டம்கும்பகோணம்வட்டத்திலுள்ளது) திருவலிதாயில் 

iiiPTiiiNo.187 திருவழுந்தூர்நாடுஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு8(கி.பி.1020-21)S.I.I.Vol.xxiiiNo.487 திருவள்ளூர் 

சகவருஷம்1543 

தெ.இ,கோ.சா.1108 திரூவறையணிநல்லூர்விக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு8 

S.1.I.Vol.viiNo.1018 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திருக்கோயிலூர்வட்டம்அரகண்டநல்லூர்என்றபெயருடன்இப்பெயர் 

தொடர்புடையதாகத்தோன்றுகிறது) திருவனந்தபுரம் 

கொல்லம்950கி.பி.1774கன்.கல்.தொகுதி2 

தொ.எ.1958/237 


- 


, 


திருவாதிகுடிகோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்3 

S.I.I.Vol.xixNo.57 (திருச்சிராப்பள்ளிமாவட்டம்லால்குடிவட்டம்ஆதிகுடிதான்இது) திருவாமாத்தூர்இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு25 

viiiNo.718 (தென்ஆர்க்காடுமாவட்டம்விழுப்புரம்வட்டத்திலுள்ளது) 
திருவாய்ப்பாடி 

சுமார்கி.பி.12-ஆம்கன்.கல்.தொகுதி4 நூற்றாண்டு 

தொ.எ.1969/105 திருவாயம்பாடி 

கொல்லம்410(கி.பி.1234) 

1969/65 திருவாரூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol.viiNo.485 திருவாலங்காடு 

VNo.879 
திருவாலந்துறைபரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு5 

xixNo.138 திருவாவணம் 

iiPTivNo.95 திருவான்பட்டிவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு24 

VNo.225 திருவான்மியூர் 

கி.பி.13-ஆம்நூற்றாண்டுசெ.மா.க.1967.24 திருவான்மூர்கம்பராமன்ஆட்சியாண்டு20 

S.I.I.Vol.xiiNo.106 திருவானாங்கூர்கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு10 

xixNo.267 (தஞ்சைமாவட்டம்,மாயவரம்வட்டம்ஆநாங்கூர்என்றஊரேதிருஎன்றஅடைமொழியுடன் 

இவ்வாறுவழங்கப்படுகிறது) திருவானைக்கா 

ivNo.422 திருவானைமலைசுந்தரசோழபாண்டியதேவர்ஆட்சியாண்டு21 

xivNo.169 (மதுரைமாவட்டம்,மதுரைவட்டத்தைச்சார்ந்தஆனைமலையேதிருஎன்றஅடைமொழியுடன்இவ்வாறு 

வழங்கப்படுகிறது) 


. 


.2 


2. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


திருவிசலூர்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.viilNo.135 
(தஞ்சைமாவட்டம்,கும்பகோணம்வட்டத்திலுள்ளது) 
திருவிடவந்தைகோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு6 

iiiNo.PTiii 

No.125 (இப்பொழுதுதிருவடந்தைஎனவழங்கப்படுகிறது) திருவிசைக்கழி 

xiiiNo.19 (தஞ்சைமாவட்டத்திலுள்ளது) 
திருவிடைக்குடி இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு19 

viiiNo.198| திருவிடைக்குளம் 

xxiiiNo.388 திருவிடைக்கோடு 

சுமார்கி.பி.10-ஆம்கன்.கல்.தொகுதி4 நூற்றாண்டு 

தொ.எ.1969-79 திருவிடைமருதூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு5 

S.I.I,Vol.VNo.694 (கி.பி.944-45ஆம்ஆண்டுS.I.I.Vol.xxiiiNo.195ARNo.195of1907)கல்வெட்டில்திருவிடைமருது 

எனக்குறிக்கப்பட்டுள்ளது) திருவிடைநெறி குலசேகரதேவர் 

புது.எண்.443 (புதுக்கோட்டை,ஆலங்குடிவட்டத்திலுள்ளதிருவிடையாபட்டிஎன்றஊர்ப் 

பெயருக்கும்இப்பெயருக்கும்தொடர்புஉள்ளது) திருவிதான்கோடு 

கொல்லம்411கி.பி.1235கன்.கல்.தொகுதி4 

தொ.எ.1969-3 


- 


திருவிந்தளூர்இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.viiiNo.478 திருவிரபூண்டி 

xxiiiNo.355 திருவிராமிஸ்வரம்இராஜகேசரிபன்மர் 

ஆட்சியாண்டு6 

xiiiNo.137 (தஞ்சாவூர்மாவட்டம்மன்னார்குடிவட்டத்திலுள்ளது) திருவிரிஞ்சிபுரம் 

சகாப்தம்1418 

VNo.44) (விரிஞ்சிபுரம்என்றஊர்ப்பெயர்திருஎன்றஅடைமொழியுடன்வழங்கப்பட்டது) திருவிழிமிழலை--கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு2 

xixNo.46 (தஞ்சைமாவட்டம்நன்னிலம்வட்டத்திலுள்ளது) திருவிற்பெரும்பேடு இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு15 

viilNo.508 திருவுன்நியூர் 

iiiPTiiiNo.179 திருவூறல்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு3 

iiiPTiiiNo.166 திருவெண்காடுவீரராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு2 

VNo.976 (தஞ்சைமாவட்டம்சீர்காழிவட்டத்திலுள்ளது திருவெண்ணைய்நல்லூர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு4 

xiiNo.140 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திருக்கோயிலூர்வட்டத்திலுள்ளது) திருவெள்ளறைஇராஜாதிதேவர் 

ஆட்சியாண்டு27 

S.I.I.Vol.ivNo.537 (திருச்சிராப்பள்ளிமாவட்டத்திலுள்ளது) திருவெள்ளியங்குடி, 

xxiiiNo.355 திருவேங்கைவாயில்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு26 

புது.எண்100 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது.இன்றுதிருவேங்கவாசல்என்றுவழங்கப்படுகிறது) திருவேட்பூர் 

S.I.].Vol.iiiPTiiiNo.191 


- 


- 


3, 


ஊர்ப்பெயர் 

மன்னன்காலம் 

கல்வெட்டு 
திருவேதிகுடிகோஇராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு19 

S.I.I.Vol.VNo.624 (தஞ்சாவூர்மாவட்டத்திலுள்ளது) 
திருவேள்விக்குடிஇராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு15 

xiiiNo.258 (S.I.I.Vol,xxiiiNo.490ARN).495of1907கி.பி.1122-23கல்வெட்டில்திருவேழ்வக்குடிஎனக்கூறப்பட்டுள்ளது) திருவேளூர் 

viNo.251 திருவைய்காநந்தவர்மராஜர்ஆட்சியாண்டு22 

xiiNo.58 (தஞ்சாவூர்மாவட்டத்தில்பாபநாசம்வட்டத்திலுள்ளதிருவைகாவூர்தான்இது) திருவையாறுஇராஜேந்திரதேவர் ஆட்யாண்டு3 

vNo.512 திருவொத்தூர்இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு4 

viiNo.84 (வடஆர்க்காடுமாவட்டம்,செய்யார்வட்டத்திலுள்ளது) திருவொற்றியூர் இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு31 

VNo.1354 (செங்கல்பட்டுமாவட்டம்,சைதாப்பேட்டைவட்டத்திலுள்ளது) திரைமூர்கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு4/ 

iiiPTiiiNo.124 திரையநேரிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு5 

viiNo407 (செங்கல்பட்டுமாவட்டம்,காஞ்சிபுரம்வட்டத்திலுள்ளதென்னேரியேஇந்தஊர்என்றுஎண்ணஇடமளிக்கிறது) திரையனுர் 

viiNo:400 தில்லை 

ivNo.225 தில்லைநாயகநல்லூர்பராக்ரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு8 

viNo.52 தில்லைவனம் 

viiiNo.712 (தில்லை,தில்லைவனம்ஆகியவையெல்லாம்இன்றையசிதம்பரமே) 


32. 


22 


.. 


- 


சி 


.. 


தீட்டாத்தூர்கோப்பரகேசரிவந்மர் ஆட்சியாண்டு16 

S.I.I.Vol.viNo.286 துஞ்சலூர் 

VNo.305 ! துஞ்சனூர் 

No.301 துவராபதிநாடுகுலசேகரதேவர்ஆட்சியாண்டு13 

viiiNo.417 துளார் 

iiiPTiiiNo.205 துறுமாவல்லபதேவர்ஆட்சியாண்டு33 

புது.எண்638 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளதூர்வாசபுரம்என்றபெயரோடுஇந்தப் 

பெயருக்குஉள்ளஒற்றுமைஆய்வுக்குரியது) துறுமாநாடுவல்லபதேவர்ஆட்சியாண்டு33 

புது.எண்638 துறுமுண்டூர் 

S.I.I,Vol.viiiNo.478 துறையூர்இராசராசதேவர்கட்சியாண்டு29 

viiiNo.337 தூக்கிப்பாக்கம் 

viiiNo.509 தூஞாடுஇராஜராஜதேவர் 

iiiPTI.No.15 தூவேதிமங்கலம் 

xliiNo.69 தூவேலிமங்கலம்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு22 

viiiNo.627 தெங்கம்பூண்டி 

iiPTivNo.94. தெஞ்சகங்குடிஇரா எஜராஜதேவர்ஆட்சியாண்டு13 

புது.எண்107 (புதுக்கோட்டைகுளத்தூர்வட்டத்திலுள்ளதென்னங்குடியேஅன்றுஇவ்வாறுவழங்கப்பட்டுள்ளது) தெய்வப்புலியூர் 

S.I.I.Vol.vNo.300 தெரிசனங்கோப்பு 

கொல்லம்800(கி.பி.1623)கன்.கல்.தொகுதி5,தொ,, 

எ.1969-59 (கன்னியாகுமரிமாவட்டம்,தோவாளைவட்டத்தில்இதேபெயருடன்உள்ளது) 


3. 


23 


- 


காலம் 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


கல்வெட்டு 


2 


- 


- 


தெவணப்பள்ளிஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு20 

S.I.1.Vol.ivNo.391 தெள்ளாறுவிக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு6 

viiNo.76 (வடஆர்க்காடுமாவட்டம்,வந்தவாசிவட்டத்திலுள்ளது) தென்னையூர் 

சகாப்தம்1354 

i.No.54 (வேலூரையடுத்ததெள்ளூர்என்பதுஇவ்வூராகஇருக்கலாம்) தென்காசி 

சகாப்தம்1710 

தெ.இ.கோ.சா.1039 தென்கொற்றன்குடி 

S.I.I.Vol.viiiNo.398 தென்கோடு 

கொல்லம்646(கி.பி.1470)கன்.கல்.தொகுதி2. 

தொ.எ.1968-153 தென்கிறுவாயில்நாடுஇராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு4 

புது.எண்25 தென்திருப்பூவணம்வல்லபதேவர் 

ஆட்சியாண்டு17 

S.I.1.Vol.xivNo.240 (அம்பாசமுத்திரம்வட்டத்திலுள்ளது) தென்திருமாலிருஞ்சோலைகோச்சடையமாறன் 

ஆட்சியாண்டு2 

xivNo.72 தென்திருவரங்கம் 

சுமார்17,18ஆம்கன்.கல்.தொகுதி4 நூற்றாண்டு 

தொ.எ.1969-35 தென்பனங்காடுசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு2 

புது.எண்476 தென்பாணன்பாடிகோவிராஜராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு12 

S.1.I.Vol.VNo.83 தென்வாய்யூர் 

புது.எண்1119 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளதெம்மாவூர்என்றஊரேஅக்காலத்தில்இப்பெயர்பெற்றிருந்தது: 

புது.எண்197இல்தென்வாவும்தொவூர்என்றும்குறிப்பிடப்பட்டுள்ளது) 


2 


தென்வாரிநாடு கோப்பரகேசரிவர்மர் ஆட்சியாண்டு35 

S.I.I.Vol.xixNo.439 
தென்னூர்ஆதித்தவன்மர் கொல்லம்734(கி.பி.1558)கன்.கல்.தொகுதி5 

தொ.எ.1969/60 தேர்க்காட்டூர்வல்லபதேவர் ஆட்சியாண்டு3 

புது.எண்637 தேரூர் 

சுமார்கி.பி.17,18ஆம்கன்.கல்.தொகுதி.2, நூற்றாண்டு 

தொ.எ.1968/220 தேவர்கணாயகநல்லூர் 

S.I.I.Vol.viiiNo.166 தேவூர்நாடு சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு11 

xviiNo.561| தையூர் 

iiiPTiiiNo.180 தொட்டியம் 

xiiiNo.329 தொடுபளூவூர்நாடுவீரராஜேந்திரசோழதேவன்ஆட்சியாண்டு3 

viiNo425 தொண்டப்பாடிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு31 

VNo.648 தொண்டிநாடுகோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு) 

No.680 தொண்டூர் 

ஆட்சியாண்டு3 

xixNo.80 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,செஞ்சிவட்டத்திலுள்ளது) தொண்டைமண்டலம் 

No.81 தொண்டைமான்நல்லூர் 

xviiNo.133 தொண்டைமான்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு34 

viiiNo.529 பேராற்றூர் தொரூபம் 

கி.பி.17,18ஆம்நூற்றாண்டுகன்.கல்,தொகுதி2 

தொ.எ.1968-152 தொழுகூர் 

S.1.1,Vol.iiiPTiiiNo.205 


3. 


9. 


காலம் 


க 


ல்வெட்டு 


மன்னன் 


ஊர்ப்பெயர் 


S.I.I.Vol.xxiiiNo.334 


தொழுவூர் 


viiNo.125 


தாறுப்பாடி தொறுவன்காரணை தோவாளை 


கோப்பரகேசரிவன்மர்ஆட்சியாண்டு30 

(கி.பி.936-37) பராக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு6 இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு6 

கொல்லம்670(கி.பி1494) 


viiiNo.6 கன்.கல்.தொகுதி5 தொ.எ.1969/62 


- 


கொல்லம்670(கி.பி.1494) 


- 


நங்கைகுளம் 
நட்டுவாய்க்குடி நடுவில்நாடு நடுவில்மண்டலம் நந்திநல்லூர் 


S.1.I.Vol.viiN).96 

VNo.989 viiiNo.484 xviNo.551 


3 


குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 

சகாப்தம்1292 இராசராசதேவர் 

ஆட்சியாண்டு14 

(கி.பி.1229-30) கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு13 

ஆட்சியாண்டு25 

(கி.பி.931-32) ஆட்சியாண்டு10 


xixNo.320 


நந்திப்பனமங்கலம் நந்திபுரம் 


நந்திவர்மமங்கலம் நம்பன்காரை நம்பிகுளம் 


||: 


xviiNo.483 iiiPTiiiNo.98 

iiPTivNo.94 கன்.கல்.தொகுதி5 தொ.எ.1969-62 


கொல்லம்670(கி.பி.1494) 


> 


நயினார்கோணம் 

கொல்லம்916(கி.பி.1740)கன்.கல்.தொகுதி5, 

தொ.எ,196942 நரசிங்கசதுர்வேதிமங்கலம்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.iiPTivNo.83 நரசிங்கமங்கலம் 

iiiPTiiiNo.106 நல்லாடி 

கி.பி.1126-27) 

xxiiiNo.276 நல்லாம்பிள்ளைப்பெற்றார் 

சுமார்கி.பி.17,18ஆம் 

கன்,கல்.தொகுதி2 நூற்றாண்டு 

தொ.எ.1968-141 (இதேபெயருடன்தென்ஆர்க்காடுமாவட்டத்தில்திண்டிவனம்வட்டத்திலும்ஓர்ஊர்இருக்கிறது) நல்லாலிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.1.Vol.xiiNo.160 நல்லூர் 

viliNo.540 நல்லூர்ச்சேரி 

viNo.31 நல்லூர்புதுக்குடிஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு19 

viiNo.440 நறையூர்நாடுகோப்பரகேசரிஆட்சியாண்டு30 

xxiiiNo.258 

(கி.பி.936-37) நாகங்குடிகோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு12 

xixNo.309 நாங்கூர்இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு2 

xiiiNo.16 நாஞ்சிநாடு 

கொல்லம்724(கி.பி.1548)கன்.கல்.தொகுதி2 

தொ.எ.1968/154 நாட்டாமங்கலம்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு12 

S.I.I,Vol.vNo656 நாட்டாசேரிவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு4(கி.பி.1120-21) 

xxiiiNo.293 நாட்டார்மங்கலம்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு29 

iiP.T.ii.No.25 நாடறிபுகழ்நல்லூர் 

VNo.632 


92 


32 


32 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட் 


S.I.I.Vol.viiiNo.585 தெ.இ.கோ.சா.1113 S.I.I.Vol.viiiNo.485 

iiiPTiiiNo.205 xivNo.62 xiiiNo.309 


2. 


நாநலூர் நாராயணகாஞ்சிப்பட்டி நாராயணபுரம் 

சகாப்தம்1475 நாரைபாடி நால்கூர்கோச்சடையமாறர் 

ஆட்சியாண்டு2 நாலூர் 

இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு24 

(தஞ்சைமாவட்டம்,பாபநாசம்வட்டத்திலுள்ளது) நாவகுறுச்சி நாவலூர் நாவற்பாக்கம் இராசநாராயணன் 

ஆட்சியாண்டு7 சம்புவராயர் நாவற்குடி நானாந்தூர் 
நிகிரிலிசோழச்சருப்பேதிசுந்தரசோழபாண்டிய 

ஆட்சியாண்டு.10 
மங்கலம் 

தேவர் நித்தவிநோதமங்கலம் இராஜராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு6 நித்தவினோதவளநாடுஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 நிம்மணி நிரந்தனூர் 

- 

கி.பி.1292.93 


viiNo.145 

ii.PTviNo.95 S.I.I.Vol.viiNo.106 


- 


- 


- 


xxiiiNo.148 xiiiNo.77 xivNo.137 


13 


29 


viiiNo.197 
iiPTivNo.83 VNo.258 
xxiiiNo.588 


. 


நிருபசேகரநல்லூர் 

கொல்லம்320(கி.பி.1144)கன்.கல்.தொகுதி2தொ. 

எ.1968/146 நிருபசேகரவளநல்லூர்பாண்டியன்மாறஞ்சடையன்ஆட்சியாண்டு5(சுமார்கன்.கல்.தொகுதி2தொ. 

கிபி.10ஆம்நூற்றாண்டு)எ.1968-224 
நின்றையூர்வீரகண்டகோபாலதேவர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xviiNo.716 

(கி.பி.1294-95) நின்றையூர்நாடு நீர்ப்பழனிஇராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு10 

புது.எண்.10 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது). நீர்மடையூர் 

S.1.I.Vol.vNo.302 நுங்கம்பாக்கம் 

iiiPTiiiNo.205 நெச்சுறநாடுசுந்தரசோழபாண்டியதேவர்ஆட்சியாண்டு23 

VNo.307 நெடுங்களம்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு3 

xiiiNo.42 (திருச்சிராப்பள்ளிமாவட்டத்தில்இவ்வூர்திருஎன்றஅடைமொழியுடன்திருநெடுங்களம்எனவழங்கப்படுகிறது.) நெடுங்குன்றநாடுஇராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு3 

xiiiNo.79 நெடுங்குன்றம் நெடுமணல் 

இராஜேந்திரசோழதேவர் ஆட்சியாண்டு6 நெய்தல்வாயில்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு8 

viiiNo.32 நெய்யாடற்பாக்கம்வீரராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு3 

viiNo.426. (செங்கல்பட்டுமாவட்டம்,காஞ்சிபுரம்வட்டத்தில்நெய்யாடிப்பாக்கம்என்றபெயருடன்வழங்கப்படுகிறது. 

நெய்யாற்றுப்பாக்கம்என்றுS.I.I.Vol.viiNo.425கல்வெட்டில்காணப்படுகிறது) 
நெரிஞ்சிக்குடிஇராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு3 

புது.எண்.20 


2 


2. 


iPTiNo.9 


. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


25 


புது.எண்269 


29 


நெல்லித்தொழகோமாறஞ்சடையன் ஆட்சியாண்டு4 

S.1.I.Vol.xivNo.19 நெல்வாய்ப்பள்ளிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9 

iiiPTiNo.22 நெல்வாயில் 

சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு8 (புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்திலுள்ளநெய்வாசல்என்றபெயருக்கும்இதற்கும் 

தொடர்புஉண்டாஎனஅறியவேண்டும்) நெல்வேலிகோப்பரகேசரிவந்மர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xlxNo.51 நெல்வேலிநாடு நெற்குப்பைஇராஜஇராஜதேவர் ஆட்சியாண்டு26 

viiNo.152 
நெற்குன்றம்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு10 

xiiNo.163 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,திருக்கோயிலூர்வட்டத்திலுள்ளது) நென்மலிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு17 

xiiNo.203 நேர்வாயில் 

iiiPTiNo.22 
பங்களநாடு 

சகாப்தம்1262 

viiiNo.89 
பசுமாத்தூர் 

சகாப்தம்1404 

vNo.48 பஞ்சநதிவாணநல்லூர்வல்லபதேவர் 

ஆட்சியாண்டு25 

viiiNe247 பஞ்சாளம் 

கி.பி.1858 

செ.மா.க.1967-227 பட்டாலம் 

S.I.I.Vol.iiiPTiiiNo.197 படப்பைஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு16(கி.பி.1262) 

xviiNo.491 
படுவூர்நந்திவர்மர் ஆட்சியாண்டு18 

xiiNo.54 படுவூர்க்கோட்டம் 

iNo.53 


. 


- 


. 


படைவேடு 

சகாப்தம்1371 

S.I.I.Vol.iNo.81 (இன்றுபடவேடுஎன்றுவழங்கப்படுகிறது) பண்டாரவாசல் 

கொல்லம்992(கி.பி.1753)கன்.கல்.தொகுதி4. 

தொ.எ.1969/9 பண்டிதக்குடி 

புது.எண்931 (புதுக்கோட்டைகுளத்தூர்வட்டத்திலுள்ளது) பண்ணங்குடிச்சேரிகோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு11 

S.I.I.Vol.xiiNo.166 
பணக்குடிபூதலவீரஸ்ரீரவிவன்மர்கொல்லம்712(கி.பி.1536)கல்.கன்.தொகுதி2, 

தொ.எ.1968/189 பணமங்கலம் 

S.I.I.Vol.iiPT.iNo.5 பணையம்பட்டி 

கலியுகசகாப்தம்4501தெ.இ.கோ.சா.1195 (கோயம்புத்தூர்மாவட்டம்,தாராபுரம்வட்டத்திலுள்ளது.) பத்தாஞ்சேரிகொமபுரம்வல்லபதேவர் 

ஆட்சியாண்டு4 

S.I.1.Vol.VNo.298 பத்திப்பாடி 

சகாப்தம்1262 

S.I.I.Vol.viiiNo89 பந்தணநல்லூர்இராஜகேசரிவந்மர்ஆட்சியாண்டு10 

xiiiNo.212 (தஞ்சைமாவட்டம்,கும்பகோணம்வட்டத்திலுள்ளபந்தநல்லூர்தான்இது) 
பயினூர்நந்திவிக்ரமபருமர்ஆட்சியாண்டு37 

S.1.I.Vol.xiiNo.34 (செங்கல்பட்டுமாவட்டத்தில்உள்ளபையனூர்இது) பரங்கிமலை 

கி.பி.1887 

செ.மா.க.1967/205 பரம்பையூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு17 

புது.எண்99 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்தில்பரம்பூர்என்றுவழங்கப்படுகிறது) 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


பரவைக்குடி 


பரமக்குடி 

கொல்லம்662(கி.பி.1486)கன்.கல்.தொகுதி2தொ. 

எ.1968-206 பரமேசுரமங்கலம் இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.viiiNo.468 (செங்கல்பட்டுமாவட்டம்,மதுராந்தகம்வட்டத்திலுள்ளது) 

S.I.I.Vol.iiiPTiiiNo.15. பரவைபுரம் 

viiiNo.752 பராக்கிரமமங்கலம் 

கொல்லம்782(கி.பி.1606)கன்..கல்.தொகுதி4தொ. 

எ.1969-27 பராந்தகச்சதுர்வேதிஇராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு28 

S.I.I.Vol.viiiNo.3 மங்கலம் பல்குன்றக்கோட்டம் 

சகாப்தம்1262 

viiiNo.89 பல்லர்புரம் 

கி.பி.12ஆம்நூற்றாண்டுசெ.மா.க.1967-85 
பல்லவநாராயணபுரம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு35 

S.I.I.Vol.xxiiiNo.480 

(கி.பி.1212-13) பல்லாபுரம் 

viiiNo.538 (இன்றையபல்லாவரம் இதுவே) பவித்திரமாணிக்கவளநாடுஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

viiNo.798 பழங்கோளூர்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு3 

xiiiNo.71 (வடஆர்க்காடுமாவட்டத்தில்பாலூர்வட்டத்தில்பழங்கோவில்என்றுஓர்ஊர்உள்ளது) 


.. 


பழவை 

கி.பி.1835 

செ.மா.கா.1967-182 பழனக்குடி 

S.I.I.Vol.xxiiiNo.307 பழனி 

xviiNo.40 (இன்றும்அதேபெயரில்வழங்கப்படுகிறது) பழிசூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு38 

xxiiiNo.473 பழுவூர்இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்4 

xiiiNo.86 பழையனூர்இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு2(கி.பி.1164 

xvilNo.583 or1168) (திருவாலங்காடுஇந்தப்பெயரால்வழங்கப்பட்டது) பழையனூர்நாடு 

iiiPTiiiNo.205 பழையாறு 

xxiiiNo.257 பள்ளிமங்கலம் 

vNo.367 
பன்றூர்கோஇராஜராஜகேசரிவர்மர்ஆட்சியாண்டு11 

viiNo.158 (தென்ஆர்க்காடுமாவட்டம்செஞ்சியையடுத்தசிங்கவரம் திருப்பன்றியூர் என்றழைக்கப் 

பட்டமைக்கும்பன்றூர்என்றபெயருக்கும்தொடர்புஇருக்கலாம்) 
பனங்குடி 

SI.1.Vol.iiPTiv.No.59 பனங்குளம் பனைப்பாக்கம் 

சகாப்தம்1292 

viiiNo.484 பனைந்தார்விளாகம் 

கொல்லம்881(கி.பி.1705)கன்.கல்.தொகுதி2,தொ. 

எ.1969-21 பனையூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.iiPTiNo.19 பாக்கமங்கலம் 

சுமார்கி.பி.8ஆம் 

கன்,கல்.தொகுதி4,தொ. நூற்றாண்டு 

எ.1968-38F 


12 


3. 


- 


22 


ப 


PL 


எர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


9. 


சுமார்கி.பி.10ஆம் 

கன்.கல்.தொகுதி4தொ. நூற்றாண்டு 

7.1969-128 பாகனூர்கூற்றம்கோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

S.I.I.Vol.xivNo.51 பாடி 

கி.பி.1835 

செ.மா.க.19671182 பாண்டிமண்டலம்குலசேகரதேவர் ஆட்சியாண்டு13 

S.I.I.Vol.viiiNo.417 பாண்டியனைஇருமடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு48 

iiiPTi.No.31 வெற்றிகொண்டசோழச் சதுர்வேதிமங்கலம் பாண்டையூர்மங்கலம்வீரபாண்டியதேவர் 

ஆட்சியாண்டு10 

iNo.69 பாணிகுடிமங்கலம் 

கி.பி.1192-93 

xxiiiNo.152 பாதிரிப்புலியூர்கோஇராஜராஜகேசரிவர்மர்ஆட்சியாண்டு14 

viiNo.739 (தென்ஆர்க்காடுமாவட்டத்திலுள்ளதிருப்பாப்புலியூரேஇது) பாதிரிமருதத்தூர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு13 

xiiNo.181 பாப்பாங்குளம் 

கொல்லம்787(கி.பி.1610) 

xxiiNo.122 பாரதியக்குடிகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு30 

No.258 

(கி.பி.936-37) பாரையூரகம் 

கி.பி.13ஆம்நூற்றாண்டுசெ.மா.க.1967/44 பால்புலம்சோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு28 

S.I.I.Vol.xviiNo.507 

(கி.பி.934-35) பாலகோடு 

கொல்லம்411(கி.பி.1235)கன்.கல்.தொகுதி4 

தொ.எ.1969-3 


பாலையூர்இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு29 

S.I.I.Vol.iiPTINo.4 பாலைவாயில்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு16(கி.பி.1192-93) 

xxiiiNo.392 பாளூர் 

iiPTiiNo.36 பாறைச்சாலை 

சுமார்கி.பி16,17ஆம்கன்.கல்.தொகுதி4 நூற்றாண்டு 

தொ.எ.1969/87 பிச்சிப்பாக்கம்வீரஸ்ரீசரவணஉடையார் ஆட்சியாண்டு15 

S.1.J.VolviiiNo.487 பிடங்குடி 

VNo.394 பிரம்பூர் 

கி.பி.1858 

செ.மா.க.1967/183 (இன்றுபெரம்பூர்என்றுவழங்கப்படுகிறது) பிரமபுரம் 

கொல்லம்909(கி.பி.1733)கன்.கல்.தொகுதி4, 

தொ.எ.1969-19 பிருந்தூர்விக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு7 

S.I.I.Vol.VNo.695 பிறையூர் 

கி.பி.11ஆம்நூற்றாண்டுசெ.மா.க.1967/137 புகலூர் 

S.1.I.Vol.xiiiNo.20 (தஞ்சைமாவட்டம்,நன்னிலம்வட்டத்தில்திருப்புகலூர்எனவழங்கப்படுவதுஇதுவே) புகழியூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு12 

viiiNo.294 புண்ணியவாடியநல்லூர் 

No.148 புத்தாம்பூர் 

viiNo.828 புத்தூர்இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு4 

viiiNo.204 (வடஆர்க்காடுமாவட்டம்,ஆரணிவட்டத்தில்உள்ளது) புத்தேரி 

கொல்லம்801(கி.பி.1625)கன்,கல்.தொகுதி.5 

தொ.எ.1969-68 புதுஆயக்குடி 

சகாப்தம்1718 

தெ.இ.கோசா.1194 (மதுரைமாவட்டம்பழனிக்குப்பக்கத்தில்உள்ளதுஇவ்வூர்) 


. 


22 


- 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


. 


- 


புதுக்கிராமம் 

கொல்லம்724(கி.பி.1548)கன்.கல்.தொகுதி.2 

தொ.எ1998-154 புதுக்குடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு44 

S.I,I.Vol.viiiNo.189 புதுப்பாக்கம் 

கி.பி.1309 

viiiNo.537 புதுப்பெற்றுசுமார்கி.பி.17,18ஆம்நூற்றாண்டு 

viiNo.936 புதுமாடம் 

கன்.கல்.தொகுதி.2 

தொ.எ.1968-151 புதுவூர்கோப்பரகேசரிபன்மர்ஆட்சியாண்டு18 

S.I.I.Vol.xxiiiNo.38 

(கி.பி.924-25) (கன்னியாகுமரிமாவட்டம்தோவாளைவட்டத்தில்மேலப்புதுவூர்என்றுஓர்ஊர்உள்ளது) புந்னாத்தூர்கோப்பெரும்சிங்கதேவர்சகாப்தம்1311 

viiiNo.72| (வடஆர்க்காடுமாவட்டம்,திருவண்ணாமலையையடுத்து பெண்ணாத்தூர் எனஓர்ஊர்உள்ளது) புரசபாக்கம் 

கி.பி.1796 

செ.ம.க.1967-213 புரிசைஇராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.xiiiNo.145 
புரிசைநாடு இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு8 

vNo.881 புல்லப்பாக்கம் கோப்பெரும்சிங்கதேவர் ஆட்சியாண்டு16) 

xiiNo.190 புல்லாலி 

viiNo.64 புல்லூர்விக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு5 

xxiiiNo.423 
புல்லூர்க்குடி 

VNo.301 


., 


12 


- 


- 


- 


. 


புல்லைநல்லூர் 

சகாப்தம்1451(கி.பி.1528)SI.I.Vol.xxiiiNo.424 (S.I.I.Vol.xxiiiNo.426கல்வெட்டில்புல்லிநல்லூர்என்றும்No.427கல்வெட்டில்புலிநல்லூர் 

என்றும்பெயர்கள்குறிக்கப்பட்டுள்ளன) புல்வயல்இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு28 

புது.எண்192 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்தில்உள்ளது) புல்வேளுர்நிருபதுங்கதேவர்ஆட்சியாண்டு15 

S.I.I.Vol.xiiNo.66 புலரியூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு17 

xxiiiNo455 புலாங்குடைஅதிராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு3 

viiiNo.4 புலியூர்கோவிசயகம்பவர்மர்ஆட்சியாண்டு8 

viNo285 புலியூர்க்கோட்டம் 

viiNo.538 புலிவேளுர் 

viiiNo.343 புலித்தலைமேடு 

கொல்லம்744.(கி.பி.1568)கன்.கல்.தொகுதி.5 

தொ.எ.1969-56 புழற்கோட்டம் இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு27 

S.I.I.Vol.viiiNo.507 புள்ளமங்கலம்கோப்பரகேசரிவந்மர்ஆட்சியாண்டு2 

xixNo.63 புளியம்பாக்கம்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு5 

viiNo.860 புறக்கிளியூர்நாடுகோராஜராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு15 

VNo.621 புறக்குடி 

S.I.I.Vol.viiiNo.404 புறங்கரம்பைநாடுவல்லபதேவர்ஆட்சியாண்டு25 

No.247 புறமலைநாடுஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு4 

புது.எண்131 புறையாற்சேரி 

S.I.I.Vol.viNo.3 புன்கன்னூர்கோரஜராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு15 

VNo.621 (புங்கனூர்என்றபெயர்இவ்வாறுஎழுதப்பட்டிருக்கலாம்) 


> 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


புன்கங்குடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு27 

புது.எண்159 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்தில்‘பின்னங்குடி என்றபெயருடன்இன்றுஇருக்கிறது) புனவாயில்வீரசோமீஸ்வரதேவர்ஆட்சியாண்டு23 

S.I.I.Vol.VNo.629 பூங்குடி 

கொல்லம்759(கிபி.1583)கன்.கல்.தொகுதி2. 

தொ.எ.1968/201 பூசிபாக்கம் இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு3(கி.பி.1014S.I.I.Vol.xviiNo.734 

-15) பூண்டிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு28(கி.பி.1205 

xxiiiNo.289 -06) (வடஆர்க்காடுமாவட்டம்ஆரணிவட்டத்திலும்ஒருபூண்டிஉள்ளது) பூந்தமலிஇராஜாதிராஜதேவர் ஆட்சியாண்டு13 

viiNo.403 பூதப்பாண்டியன் 

கொல்லம்754(கி.பி.1578)கன்.கல்.தொகுதி5தொ.எ. 

1969-72 (கன்னியாகுமரிமாவட்டம்,தோவாளைவட்டத்தில் பூதப்பாண்டி என்றபெயருடன்உள்ளது) பூதமங்கலம் 

S.I.I.VolxxiiiNo.185 பூதியூர் 

xiiiNo.7 *பூதூர்கப்பவிக்கிரமபந்மர்ஆட்சியாண்டு9 

xiiNo.100 பூலோகமாணிக்கச்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு5(கி.பி.1122-23] 

xxiiiNo.490 சருப்பேதிமங்கலம் பூவரகுடிபற்று 

கொல்லம்929(கி.பி.1753)கன்.கல்.தொகுதி4தொ.எ... 

1969-9 


பூவனூர்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.xixNo.266 பூவாலசுன்தரநல்லூர் 

xviiNo.136 பூபூவாலைக்குடி இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு27(கி.பி.1044 

xxiiiNo.143 

-45) பெடாரியூர்வீரராசகேசரிதேவர்ஆட்சியாண்டு21 

தெ.இ.கோ.சா.1091 (கோயம்புத்தூர்மாவட்டம்,பெருந்துறைவட்டம்விஜயமங்கலம்மிட்டாவைச்சார்ந்ததுஇவ்வூர்) பெண்ணாகடக்கூற்றம்கோப்பரகேசரிவன்மர் ஆட்சியாண்டு55 

S.1.1.Vol.VNo.655 பெண்ணாகடம்இராஜகேசரிபன்மர் ஆட்சியாண்டு2 

xiiiNo.8 பெத்தநாயக்கன்பேட்டை 

கி.பி.1858 

செ.மா.க19671183 (சென்னப்பட்டணம்பெத்தநாயக்கன்பேட்டைஎனக்குறிக்கப்பட்டுள்ளது) பெத்தனபுரம் 

S.I.I.Vol.viiiNo.382 பெரியகுளம் 

xxiiiNo.410 (மதுரைமாவட்டத்திலுள்ளதுஇது) பெரியகோட்டை 

No.472. (மதுரைமாவட்டம்,பழனிவட்டத்தில்உள்ளஊர்இது) பெரியவெண்மணி 

சகாப்தம்1296 

S.I.I.Vol.viiiNo.590 
பெரியவயலூர்இராஜாதிராஜதேவர் ஆட்சியாண்டு4 

viiNo.105 பெருங்கருணை 

சகாப்தம்1481(கி.பி.1559) 

xxiiiNo.403 (இராமநாதபுரம்மாவட்டம்முதுகுளத்தூர்வட்டத்திலுள்ளது) பெருங்கனூர்விக்கிரமபாண்டியதேவர்ஆட்சியாண்டு4(கி.பி.1253) 

xviiNo.144 பெருங்கறை 

iiPTivNo.94. பெருங்காயநல்லூர் 

viiNo.55 


22 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


பெருங்கிரிநல்லூர் 

S.I.I.Vol.viilNo.399 பெருங்குழிதேசம் 

கொல்லம்757(கி.பி.1581)கன்.கல்.தொகுதி5தொ.எ. 

1969-73 பெருங்குளத்தூர்நிருபதுங்கவர்மர்ஆட்சியாண்டு13 

S.I.I.Vol.viiNo.308 
பெருங்குளம்கோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

xivNo.47 (திருநெல்வேவிமாவட்டம்,ஸ்ரீவைகுண்டம்வட்டத்திலுள்ளது) பெருங்கொண்டை 

சகவருஷம்1521 

viiiNo.534 
பெருங்கொளூர்வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு29 

புது.எண்615 (புதுக்கோடடை,ஆலங்குடிவட்டத்தில்பெருங்களூர்எனவழங்கப்படும்ஊரேஇது) பெருங்காவூர் 

கொல்லம்779(கிபி.1604)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969-39 
பெருஞ்சுனைகுலசேகரதேவர்ஆட்சியாண்டு4 

புது.எண்560 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது) பெருந்தண்டலம்வீரராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு11 

S.II.Vol.viiiNo.496 
பெருந்திமிரிநாடுமதுரைகொண்டகோப்பரஆட்சியாண்டு38 

viiNo,56 கேசரிவந்மர் 
பெருந்துறை குலசேகரதேவர்ஆட்சியாண்டு13 

புது.எண்333 (புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்திலுள்ளது) 
பெருந்தேனூர்கோச்சடையமாறன்ஆட்சியாண்டு2 

S.I.I.Vol.xivNo.51 (மதுரைவட்டத்தில் தேனூர் என்றஊர்உள்ளது) 


பெருநல்லூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு9 

S.II.Vol.viNo.327 பெருநெச்சுறம்சுந்தரசோழபாண்டியதேவர்ஆட்சியாண்டு23 

vNo.307 பெரும்பட்டணம் 

iiiPTiiiNo.183. 

. பெரும்படூர் 

தெ.இ.கோ.சா.1145 (படூர்என்றுஇன்றுவழங்கப்படுகிறது) பெரும்பாக்கம்இராஜராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு110 

SI.I.Vol.xxiiiNo.3 

(கி.பி994-95) பெரும்பாணப்பாடிஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு5 

ivNo.327 பெரும்பலமருதூர்இராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு10 

iiPTiNo14 பெரும்பழுவூர்இராஜராஜசோழதேவர்ஆட்சியாண்டு8 

vNo.665 (திருச்சிராப்பள்ளிமாவட்டம்உடையார்பாளையம்வட்டத்தில் கீழப்பழுவூர் என்றபெயருடன்ஓர்ஊர்உள்ளது) பெரும்பற்றப்புலியூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு24 

ivNo.223 பெரும்பாலையூர்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு3 

xixNo.7) (செங்கல்பட்டுவட்டத்திலுள்ளபாலூருக்கும்இதற்கும்ஒற்றுமைஉண்டாஎனக்காணவேண்டும்) பெரும்புலியூர்இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு9 

VNo.529 பெரும்புலிவாயில் 

iiPTivNo.94.. பெரும்பேலூர்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு18 

viiNo.481 (செங்கல்பட்டுமாவட்டம்,மதுராந்தகம்வட்டம் பெரும்பேர் எனத்தற்போதுவழங்கப்படுவது) பெருமங்கலம் 

கி.பி.1016-17 

xxiiiNo.439 பெருமருதூர் 

vNo.632 பெருமாண்டை 

குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு14 பெருமாண்டைநாடு 


. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


93 


பெருமாள்நல்லூர் 

S.I.IVol.xxiiiNo.307 --பெருமாள்மங்கலம்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு5 

S.I.I.VolviiiNo.47 பெருமிலட்டூர் 

iiPTiiNo.57.. பெருமுனையூர்இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு11 

viiNo.394 
பெருமுளைநிருபதுங்கதேவர் 

xiiNo.64 
பெருமூர்திரிபுவனவீரதேவர் ஆட்சியாண்டு33(கி.பி1211) 

xxiiiNo.476 
பெருமெலூர்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு15 

VNo.429 பெருவிளத்தூர்நிருபதுங்கவிக்கிரம்வர்மர்ஆட்சியாண்டு7 

xiiNo.63 பெருவெங்கூர்கோப்பரகேசரிவர்மர்ஆட்சியாண்டு6 

xixNo.160 (வடஆர்க்காடுமாவட்டம்வாலாஜாபாத்வட்டத்திலுள்ளவெங்கூர்என்றஊரேஇதுஎன்றுதோன்றுகிறது) பெருவெண்பாக்கம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு23 

viiiNo.400 பெருவெம்பாற்றூர் 

xivNo.103 பெருவெம்பூர்விக்கிரசோழதேவர்ஆட்சியாண்டு6 

viiNo.821 பேராயூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு19 

viiiNo.477 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திண்டிவனத்தையடுத்தபேராவூர்என்றஊராகஇதுஇருக்கலாம்) பெராயூர்நாடுகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு29 

yNo.1000 பேராலத்தூர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு3 

No. 47 பேரிங்கூர்இராஜகேசரிபந்தர்ஆட்சியாண்டு4 

xiiiNo835 (தென்ஆர்க்காடுமாவட்டம்திருக்கோயிலூர்வட்டம்பேரங்கியூர்என்பதேதற்காலப்பெயராகக்கருதலாம்) 
பேரூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு24 

vNo.225 (கோயம்பத்தூர்வட்டத்தில்உள்ளது) 


3. 


2 


19 


2 


பேரெயிற்குடி 

S.1.1.Vol.VNo.385 பொம்மபுரம் 

கி.பி.1808 

செ.மா.க.1967-197 (சென்னை,நுங்கம்பாக்கம்என்றஇடமேபொம்மபுரம்என்றபெயராலும்வழங்கப்பட்டது) பொய்கைப்பாக்கம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு27 

S.I.I.Vol.xviiNo.223 

(கி.பி.1096-97) பொய்கைநல்லூர்வயிரமேகபந்மர் 

ஆட்சியாண்டு2 

xiiNo..113 பொருந்தம்போந்தைகோப்பரகேசரிபன்மர் ஆட்சியாண்டு6 

xixNo.158 பொழிகார்நாடு 

viiiNo.437 பொழிச்சலூர் 

சகாப்தம்1530 

VNo.858 பொழியூர்கோமாறஞ்சடையன்ஆட்சியாண்டு4 

xivNo.4 பொளிப்பாக்கம் 

VNo.879 பொற்பொந்தைகம்பவர்மர்ஆட்சியாண்டு2 

xiiiNo.97 (செங்கல்பட்டுமாவட்டம்காஞ்சிபுரம்வட்டத்திலுள்ளபொற்பந்தல்என்றஊர்ப்பெயர்ஒப்புநோக்கத்தக்கது) பொன்நமராபதிஇராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு4 

(புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்திலுள்ளது) பொன்பரப்பினநல்லூர்திரிபுவனவீரதேவர்ஆட்சியாண்டு35 

S.I.I.Vol.viiiNo.148 பொன்பற்றி 

சகாப்தம்1294 

No.214 (பொன்பட்டிஎனத்தற்காலத்தில்வழங்கப்படுகிறது) பொன்விளைந்தகளத்தூர் 

சுமார்கி.பி12-13ஆம்செ.மா.க.1967/167 

நூற்றாண்டு பொன்னூர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு21 

S.I.I.Vol,xiiNo.220 (வடஆர்க்காடுமாவட்டம்,வந்தவாசிவட்டத்திலுள்ளது) 
போத்தூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு20 

xiiNo.457 

(கி.பி1198)- போந்தைப்பாக்கம்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு19 

VNo.1371 


புது.எண்131 


2 


ஊர்ப்பெயர் 


போரோசைக்குடி மகாதேவிமங்கலம் மகிழக்குறிச்சி 


. 


மகுழம்பூண்டி மகேந்திரமங்கலம் மங்கலக்குடி 


மங்கலம் மங்கலச்சேரி 


மன்னன்காலம் 

கல்வெட்டு இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு11(கி.பி1229)S.1.1.Vol.xxiiiNo.372 இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.IVol.viiNo.509 இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9 

xxiiiNo.78 (கி.பி.1020-21) ஆட்சியாண்டு5 

viiiNo.88 இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு2 

xiiiNo.2 விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு3 

xxiiiNo.302 (கி.பி.1119-20) இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு16 

viiNo.98 சுமார்கி.பி.9ஆம்நூற்றாண்டுகன்.கல்.தொகுதி4.தொ 

எ.1969-38G S.I.I.Vol.iiPTivNo.94 

iiiPTiiiNo.101 இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு12 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது) 

S.I.I.Vol.viiiNo.509 சகாப்தம்1296 

iNo.72 புது.எண்946 

S.I.I.Vol.iiiPtiiiNo.205 இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு4 

xxiiiNo.1 (கி.பி.1016-17) விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு8 

xxiiiNo.579 (கி.பி.1125-26) 


மங்கலநல்லூர் 
மங்கலவாசல் 


. 


புது.எண்205 


மடியனூர் 


மடையம்பாக்கம் 
மண்டைகுளநாடு 
மண்டையூர் மண்ணாலையமங்கலம் 
மண்ணிநாடு 


மண்ணூர் 


கொல்லம்909(கி.பி.1733) 


மண்ணைகுறிச்சி 


மண்ணையர்கோட்டை மணக்குடி 


சகாப்தம்1400 கொல்லம்722(கி.பி.1546) 


சகாப்தம்1439 ஆட்சியாண்டு37 


திரிபுவனவீரதேவர் 


மணல்குப்பம் மணலி மணலூர் மணவூர் மணற்கால் மணற்குடி மணற்பாக்கம் மணிக்குளம் 


கன்.கல்.தொகுதி4தொ. 

எ.1969-19 S.I.I.VolviiiNo.399 கன்.கல்.தொகுதி4தொ. எ.1969-82 S.I.I.Vol.viNo.70 S.I.I.Vol.VNo.475 

ivNo.226 செ.மா.க.1967/183 S.I.I.Vol.xixNo.71 

viiiNo.794 

No.540 கன்.கல்.தொகுதி5.தொ. 

எ.1969-61 S.I.I.Vol.iiiPTiNo.31 புது.எண்.730 


கோப்பரகேசரிபந்மர் இராஜராஜதேவர் விக்கிரமசோழதேவர் 


கி.பி.1858 ஆட்சியாண்டு3 ஆட்சியாண்டு5 ஆட்சியாண்டு9 கொல்லம்794(கி.பி1618) 


. 


மணிமங்கலம் 

குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு48 மணியம்பலம் 

சகாப்தம்1433) 

(புதுக்கோட்டைஆலங்குடிவட்டத்திலுள்ளது) மணையில் மணையில்கோட்டம் மதநமஞ்சரிசதுர்வேதிகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு13 

மங்கலம் மதுராந்தகச்சதுர்வேதிசோழகேரளதேவர் 

ஆட்சியாண்டு3 மங்கலம் 


S.I.I.Vol.iiiPTliiNo.205 

vNo.88 vixNo.322 


. 


viiNo.140 


.. 


ஊர்ப்பெயர் 

மன்னன்காலம் 

கல்வெட்டு மதுராந்தகவளநாடுசோழகேரளதேவர் 

கட்சியாண்டு3 

S.I.I.Vol.viiNo.139 மதுரைகுளம் 

viiiNo.393 மதுரோதையநல்லூர் 

VNo.440 மதுரோதையவளநாடு 

viiiNo.398 மந்த்ரகௌரவமங்கலம் 

கி.பி.1016-17 

xxiiiNo.439 மயிலாப்புரம் 

vNo.858) மயிலாப்பூர் 

கி.பி.16ஆம்நூற்றாண்டுசெ.மா.ச.1967-91 (புதுக்கோட்டைஎண்350கல்வெட்டில்மயிலாப்பூர்வருகிறது.குளத்தூர்வட்டத்தில்மைலாப்பட்டி 

கிராமம்ஒன்றுஉள்ளது.ஒற்றுமைகாணவேண்டும்) மரகதவல்லிநல்லூர் 

சகாப்தம்1404 

S.I.I.Vol.vNo.48 மருகல்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு5 

xixNo.134| மருங்கூர் 

கொல்லம்783(கி.பி.1607)கன்.கல்.தொகுதி.5தொ. 

எ.1953-75) மருத்துவக்குடிகோமாறன்சடையன்ஆட்சியாண்டு7 

S.I.J.VolxivNO.7 
மருத்தூர் 

xviiNo.179 *மருதத்தூர்சோழபாண்டியன் 

ஆட்சியாண்டு3(கி.பி11)கன்.கல்.தொகுதி2.தொ. ஆம்நூற்றாண்டு 

எ.1968-166 மருதாடுநிருபதுங்கவர்மர்ஆட்சியாண்டு12 

S.I.I.Vol.xiiNo.65 மருதூர்இராஜேந்திரதேவர் ஆட்சியாண்டு9 

viiNo.886 
மல்லிநாடுகோவீரபாண்டியன்ஆட்சியாண்டு13 

xivNo.91 


3> 


மல்லியூர் 

S.I.I.Vol.iNo.67 
மல்லூர்கோவிராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு8 

VNo.670 மலைநாடுகோமாறஞ்சடையன் ஆட்சியாண்டு4 

xivNo.19 மலைமண்டலம் 

கொல்லம்757(கி.பி.1581)கன்.கல்.தொகுதி5தொ.எ. 

1969-73 மலையநூர் 

S.1.1.Vol.viiiNo.126 மலையாலங்குடி 

xxiiiNo.156 மலையாலங்குறிச்சி 

No.157 மழலைமங்கலம் 

iiiPTiiiNo.189 மழிசை 

No.205 மழையூர்வீரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு17 

புது.எண்610 (புதுக்கோட்டை,ஆலங்குடிவட்டத்திலுள்ளது.வடஆர்க்காடுமாவட்டத்திலும்ஓர்ஊர்உள்ளது) மன்னார்மங்கலம் 

S.I.I.Vol.xii.No.62 மாகறல்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு11 

S.I.I.Vol.viiNo.428 (செங்கல்பட்டுமாவட்டம்,காஞ்சிபுரம்வட்டத்திலுள்ளது) மாகறல்நாடு 

குலோத்துங்கசோழதேவர் மாகறல்பட்டிஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு25 

viNo.331 மாங்காடுஅபராஜிதவர்மர்ஆட்சியாண்டு3 

xiiNo.85 (செங்கல்பட்டுமாவட்டம்,ஸ்ரீபெரும்பூதூர்வட்டத்திலுள்ளது) மாச்சகோடு 

கொல்லம்769(கி.பி.1594)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969-91 மாடச்சேரி 

கொல்லம்404(கி.பி.1228)கன்.கல்.தொகுதி2தொ.எ. 

1968-160 


- 


.. 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


மாடம்பாக்கம் இராஜகேசரிவந்மர்ஆட்சியாண்டு3 

S.I.I.Vol.xiiiNo.43 மாத்தூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு12 

viiiNo.575 மாப்பாணம் 

கொல்லம்659(கி.பி.1483)கன்.கல்.தொகுதி2தொ.எ. 

1968-162 மாம்பட்டு 

S.1.1.Vol.xiiNo.234 மாம்பலம் 

கி.பி.1884 

செ.மா.க.1967-206 (தென்சென்னைப்பகுதியைச்சார்ந்தது-ரெட்டிப்பேட்டைஎனவும்வழங்கப்பட்டுள்ளது) மாம்பாக்கம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு29(கி.பி.1098 

-99) மாமல்லபுரம்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு9 

S.I-I.Vol.ivNo.377 (இன்றுமகாபலிபுரம்என்றுபெயர்வழங்கப்படுகிறது) மாராயகுப்பம் 

viNo.70 மாலைக்கோடு 

கொல்லம்782(கி.பி.1606)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969-26 மாளவர்மாணிக்கம்சுந்தரபாண்டியதேவர் 

புது.எண்324| (புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்தில் வாளவர்மாணிக்கம் என்றபெயருடன்வழங்கப்படுகிறது) மாளிகைமடம் 

சுமார்கி.பி.17,18ஆம் 

கன்.கல்.தொகுதி2தொ.எ. நூற்றாண்டு 

1968-140 மாளுவசதுர்வேதிமங்கலம் 

சகாப்தம்-1422 

S.I.I.Vol.viiiNo.439 


- 


- 


- 


மாவண்டூர் 

கி.பி.1011-12 

S.I.I.Vol.xviiNo.664 (மாமண்டூர்எனஇன்றுவழங்கப்படுகிறது) மாறந்தாயநல்லூர் 

xixNo:154 (திருநெல்வேலிமாவட்டத்தில்மாறந்தைஎன்றபெயருடன்வழங்கப்படுகிறது) மாறமங்கலம் 

viiiNo.446 (திருநெல்வேலிமாவட்டத்தில்ஸ்ரீவைகுந்தம்வட்டத்திலுள்ளது) மானநிலைநல்லூர்கோமாறஞ்சடையர் ஆட்சியாண்டு35 

xivNo.37 மிதுகூர் 

iiiPTiiiNo.205 
மிதுனக்குடிகோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு11 

xiiNa..173 மிலாடமகாதேவிச் 

ஆட்சியாண்டு17 

xiiNo.203 சதுர்வேதிமங்கலம் 
மிலாடுசோழகேரளதேவர்ஆட்சியாண்டு3 

viiNo.140 மிழலைமங்கலம் இராஜாதிராஜதேவர்ஆட்சியாண்டு28 

viiiNo.3 

iiPTiyNo.95 மீனயூர்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு27 

viiiNo.146 முகைநாடுஇராஜேந்திரதேவர் ஆட்சியாண்டு12 

iNo.67 முகையூர் 

xiiNo.153 முங்குடிநாடு 

vNo.375 முசலப்பேடுஇராஜராஜதேவர் ஆட்சியாண்டு9 

viiiNo.509 ஆட்சியாண்டு4 

ivNo.394 முஞ்ஞர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு3 

xiiNo.134 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,திண்டிவனம்வட்டத்தில்முன்னூர்-என்றபெயருடன்இவ்வூர்இன்றுவழங்கப்படுகிறது) 


.. 


> 


மிறை 


- 


9. 


. 


முசுறி 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


. 


- 


முட்டைவூறல்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு11 

S.I.I.Vol.viiiNo.716 முடவம்புறம் 

கொல்லம்769(கி.பி.1594)கன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969-91 முடாலநாடு 

கொல்லம்757(கி.பி.1581)கன்.கல்.தொகுதி5தொ.எ. 

1969-73 முடிக்கரைசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு12 

S.I.I.VolviiiNo.166 முடிகொண்டசோழபுரம் 

ஆட்சியாண்டு20 

xxiiiNo.108 முடிகொண்டஸ்ரீராஜேந் 

ஆட்சியாண்டு14 

xivNo.150 திரசோழவிண்ணகர் முடிதாங்கிநல்லூர் 

S.I.I.Vol.viiiNo.437 முத்தலைக்குறிச்சி 

கொல்லம்670(கி.பி.1474)கன்.கல்.தொகுதி5தொ. 

எ.1969/62 முத்தியாலுபேட்டை 

கிபி.1835 

செ.மா.க.1967/182 முத்தூற்றுகூற்றம்இராஜராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு9(கி.பி.993-4)S.I.I.Vol.xviiNo.472 முதுகோனூர் 

சுமார்கி.பி.8-ஆம் 

கன்.கல்.தொகுதி4தொ,எ. நூற்றாண்டு 

1969-38F மும்மடிசோழமங்கலம்வல்லபதேவர்ஆட்சியாண்டு14) 

S.I.I.Vol.vNo.731 மும்முடிசோழப்பேட்டைஇராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு4 

No.394 மும்முடிசோழபுரம்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு23(கி.பி. 

xviiNo.310 

1034-35) முரமங்கலம்கோப்பரகேசரிபருமர்ஆட்சியாண்டு12 

xixNo.313 


-- 


22 


முருக்கத்தொளுவுகிறாமம் 

தெ.இ.கோ.சா.1171 முருகநல்லூர்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு29 

S.I.I.Vol.iiPTiiNo.24 முருகமங்கலம் 

சகாப்தம்1296 

iNo.72 முருகவேள்மங்கலம் இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு3 

xiiiNo.73 முருங்கைப்பாக்கம்கோஇராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு10 

viiNo.154 முல்லமங்கலம் 

சுமார்கி.பி.17,18-ஆம்கன்.கல்.தொகுதி2தொ. நூற்றாண்டு 

எ.1958/151) 
முல்லைக்குடி 

S.I.I.Vol.viNo.2 முல்லைமங்கலம் 

கொல்லம்697(கி.பி.1521)கன்.கல்.தொகுதி4தொ.. 

எ.1969-130 முள்ளிக்குறும்பு 

S.I.I.VoliiiPT.iiiNo.39 முள்ளூர் 

xxiiiNo.355 முளைநல்லூர் 

கொல்லம்790(கி.பி.1614)கன்,கல்,தொகுதி5தொ, 

எ.1969.77 முன்நியூர் 

S.I.I.Vol.viiiNo.204 முனியந்தைகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு34 

புது.எண்71 (புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்திலுள்ளது) முனைப்பாடி 

S.I.I.Vol.vii.No.954 முனையதரையநல்லூர் 

No.469 
மூலங்குடிஇராஜராஜதேவர் ஆட்சியாண்டு26 

No.152 மூலைக்காரப்பட்டி 

கொல்லம்1081(கி.பி.1906)கன்.கல்.தொகுதி4தொ. 

எ.1969130 


- 


பர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


மூவரைவென்றநல்லூர் 

சகாப்தம்1180 

S.I.I.Vol.viiNo.118 மேநெல்வேலிசுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு15 

புது.எண்.295 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்தில்மீநெல்வேலிஎன்றபெயருடன்இன்றுவழங்கப்படுகிறது) 
மேல்வேளூர்இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு16 

S.1.I.Vol.xiiiNo.268 மேலாங்கோடு 

சுமார்கி.பி.17,18ஆம் 

கன்.கல்.தொகுதி4தொ.. நூற்றாண்டு 

எ,1969-61 மேலூர்வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு46 

புது.எண்440 (புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்திலுள்ளது) மேலைக்கொடுமளூர் 

S.I.I.Vol.xxiiiNo.399 (இராமநாதபுரம்மாவட்டம்,முதுகுளத்தூர்வட்டத்தில்கொடுமலூர்என்றுவழங்கப்படுகிறது) மேலைப்பனைப்பாக்கம்கோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு5 

xiiNo.147 மேற்கடம்பங்குடிகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு14 

viiNo.518 மேற்கானாடுகோப்பெருஞ்சிங்கதேவர் 

xiiNo.184 மேற்தலைக்காவேரிப் 

ivNo.164 பூம்பட்டணம் மேற்பாடிஇராஜராஜதேவர் ஆட்சியாண்டு29 

iiiPTIN).15. (இன்றுமேல்பாடிஎனவழங்கப்படுகிறது) மேற்றணியம்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு30 

புது.எண்199 (புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்தில்மேலத்தாணையம்என்றபெயருடன்இன்றுவழங்கப்படுகிறது) 
மேன்மருதூர்வீரசோழபாண்டியதேவர் ஆட்சியாண்டு21 

S.I.I.Vol.xviNo.171 


. 


- 


ராஜராஜகம்பீரநல்லூர்இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு20 

S.I.I.Vol.iNo.74 ராஜகேசரிநல்லூர் 

ஆட்சியாண்டு29 

iiPt.iiNo.27 ராஜசூடாமணிபுரம் 

vNo.307 ராஜாஸ்ரயபுரம் 

iiiPTiiiNo.205 ராஜராஜகுளத்தூர்கோப்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு16 

xiiNo.199 ராஜராஜநல்லூர்இராஜேந்திரசோழதேவர் ஆட்சியாண்டு19 

viiiNo.66 ராஜராஜவளநாடு 

iNo.69 ராஜேந்திரசிங்கபுரம்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு2(கி.பி.1137-38) 

xxiiNo.463 ராமிசுரம் 

viiiNo.382 (இன்றையராமேஸ்வரம்தான்இது) ராவுத்தநல்லூர் 

சகவருஷம்147/ 

தெ.இ.கோ.சா.1119 லெட்சுமணன்பாண்டிர 

புது.எண்978 பட்டி 

(புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்தில்லெக்ஷமணப்பட்டிஎன்றபெயருடன்இன்றுவழங்கப்படுகிறது) வங்கநகர்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.iiPTi.No.15 வங்கிமங்கலம்குலசேகரதேவர்ஆட்சியாண்டு9 

xxiiiNo.448 வட்டநார்குடிஇராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு23 

xiiiNo.301 வட்டிஊர்நாடு 

சகாப்தம்1475 

vilNo.485 வடகண்ணமங்கலம் 

iiiPTiiiNo.151 வடகரைஜயதரபுரம் 

viNo.9 இராஜேந்திரசோழதேவர் ஆட்சியாண்டு4 

viiiNo.677 வடகூர் 

கி.பி.1896 

செ.மா.க.1967-116 


- 


வடகுடி 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


. 


- 


- 


வடசாத்தமங்கலம் குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு26 

S.I.I.Vol.xxiiNo.304 

(கி.பி..1096-97) வடசிறுவாயில்நாடு 

ஆட்சியாண்டு46 

புது.எண்230 வடசேரி 

கொல்லம்404(கி.பி.1228)கன்.கல்.தொகுதி2 

தொ.எ1968-160 வடதலைச்செம்பிநாடு 

சகாப்தம்1437 

S.I.I.Vol.viiNo395 வடமதுரை 

சகாப்தம்1446 

புது.எண்848 (வடமதுரைஎன்றகுறிப்புள்ளபலகல்வெட்டுக்கள்--திருமெய்யம்வட்டத்திலுள்ளமறவர்மதுரை 

என்னும்ஊர்க்கல்வெட்டுகள்) வடவாச்சாலைஇராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு17 

S.I.I.Vol.viNo.442 வடவூர்வெண்காடுகோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு24) 

iiiPTiiiNo102 . வடுகமாங்குடிவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு4 

VNo.702 வடுவூர்நந்திப்போத்தரையர்ஆட்சியாண்டு3 

xiiNo.46 வண்டாழஞ்சேரிஇராஜகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு23 

xiiiNo.302 
வண்ணக்குடிவிக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு7 

xxiiiNo.273 வண்ணாரக்கொல்லை 

viiNo.815 வண்ணாரப்பாறை 

சுமார்கி.பி.11,12ஆம்கன்.கல்.தொகுதி5 நூற்றாண்டு 

தொ.எ.1969-13 வத்தண்டார்கோட்டை வீரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு29 

புது.எண்615 


22 


13 


வயலகநாடுதிரிபுவனவீரதேவர்ஆட்சியாண்டு10 

புது.எண்178 வயலகம் 

(புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்தில் வயலோகம் என்றபெயருடன்தற்பொழுதுஉள்ளது) வயலூர் 

S.1.1.Vol.iiiPTiiiNo.205 வயிரமேகச்சருப்பேதிகோப்பெருஞ்சிங்கதேவன்ஆட்சியாண்டு10 

xiiNo.163 மங்கலம் வரகுணவளநாடு 

viiiNo.398 வரம்புகல்கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு1! 

xixNo.278 வரராப்பூர்சுந்தரபாண்டியதேவர் 

புது.எண்473 (புதுக்கோட்டை,ஆலங்குடிவட்டத்தில்உள்ளது) வல்லநாடுகோட்பெருஞ்சிங்கதேவர்ஆட்சியாண்டு14 

S.I.I.Vol.vNo.63.1 வல்லபுரம் 

xixNo.439 வல்லம் சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு12 

viiNo.82 வல்லமங்கலம் 

கொல்லம்404.(கி.பி.1228)கன்.கல்தொகுதி2 

தொ.எ.1968-160 வழுத்தூர் சுந்தரபாண்டியதேவர்-ஆட்சியாண்டு2 

புது.எண்476 வழுதவூர் 

S.1.1.Vol.xiiiNo.284 (தென்ஆர்க்காடுமாவட்டம்,விழுப்புரம்வட்டத்திலுள்ளதுவழுதாவூர்) வழுதவூர்நாடு 

S.I.I.Vol.xiiiNo.284 வள்ளியூர்ச்சதுர்வேதி 

கொல்லம்811(கி.பி.1635)கன்.கல்.தொகுதி5 மங்கலம் 

தொ.எ.1969-87 வள்ளைப்பாக்கம்குலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு20 

S.I.I.Vol.xviiNo.226 (கி.பி.1099-100) 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


- 


வளகூர் நிருபதுங்கபோத்தரையர்ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol,xiiNo.62 (வடஆர்க்காடுமாவட்டம்,வந்தவாசிவட்டத்தில்வளுவூர்என்றுஓர்ஊர்உள்ளது): வளவநல்லூர் 

viiNo.55 வறதநல்லூர் 

சகாப்தம்1300 

தெ.இ.கோ.சா.1172 (கோயம்புத்தூர்மாவட்டம்,பவானிவட்டத்தில்உள்ளது) வாகூர் இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.viiNo.798 வாகூர்நாடு 

No.805 
வாகைக்குடி 

கோப்பரகேசரிவந்மர் ஆட்சியாண்டு17(கி.பி.923-24)xviiNo.500 வாஞ்சியூர் 

(கி.பி.1044-45) 

xviiNo.231 
வாணகோப்பாடிசோழகேரளதேவர் ஆட்சியாண்டு3 

viiNo.139 வாணபுரம்இராஜராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு16 

iiiPTI.No.51 வாணவிச்சாதிரநல்லூர்விக்கிரமசோழதேவர் 

ஆட்சியாண்டு6 

S.I.I.Vol.vNo.673 
வாதவூர்இராஜகேசரிவந்மர் ஆட்சியாண்டு9 

xiiiNo.199 வாயற்றூர் 

(கி.பி.12ஆம்நூற்றாண்டு 

xviiNo.593 வாழைப்பந்தல் இராஜகேசரிபந்மர் ஆட்சியாண்டு6 

xiiiNo.11 வாள்வைத்தகோட்டம் 

கொல்லம்697(கி.பி.1521)கன்.கல்.தொகுதி4. 

தொ.எ.1969-130 வாளுவமங்கலம் 

S.I.I.Vol.iiPTivNo.95 வானவமங்கலம்கோப்பரகேசரிவன்மர் ஆட்சியாண்டு2 

xixNo.13 


1, 


- 


வானவன்மாதேவிசதுர்கோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு31 

S.I.I.Vol.xiiNo.237 வேதிமங்கலம் வானவன்மாதேவிபுரம்விக்கிரமசோழதேவர் ஆட்சியாண்டு11 

vilNo.172 வானற்குறைஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டுக் 

viiiNo.677 
விக்கிரசோழநல்லூர்விக்கிரமசோழதேவர்ஆட்சியாண்டு4 

S.I.1.vol.viiNo.775 
விக்கிரமசோழபாண்டிய 

கொல்லம்843(கி.பி.1667)கன்.கல்.தொகுதி4 புரம் 

தொ.எ.1969/6 
விக்கிரமசோழபுரம்சுந்தரபாண்டியதேவர்ஆட்சியாண்டு9 

S.I.I.Vol.vNo.303 
விக்கிரமசோழவளநாடுகுலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு49 

viiiNo.537 
விக்கிரமசோழன்சந்திவீரசோமீஸ்வரதேவர் ஆட்சியாண்டு23 

VNo.629 மங்கலம் 
விக்கிரமபுரம் 

ivNo.419. விக்கிரமாதித்தன்மங்கலம்இராசராசதேவர் 

ஆட்சியாண்டு2 

iiiNo.519 
விச்சூர் 

கி.பி1835 

செ.மா.க.1957/182 
விசயமங்கலம் 

சகஆண்டு1085 

தெ.இ.கோ.சா.1092. கோப்பரகேசரிபந்மர் ஆட்சியாண்டு20 

S.I.I.Vol.vNo.1374 
விசுவனாதபுரம் 

கி.பி.1806 

செ.மா.க.1967-181 விசையநாராயணச் கோமாறஞ்சடையன் ஆட்சியாண்டு2 

S.II.Vol.xivNo.17 சருப்பேதிமங்கலம் 

(திருநெல்வேலிமாவட்டம்,நாங்குநேரிவட்டத்தில்விஜயநாராயணம்என்றபெயருடன்ஊர்உள்ளது) 
விசையவிக்கினேசுரபுரம் 

கி.பி.1796 

செ. 

-மா.க1867-213, 
கொல்லம்270(கி.பி1544)கன்.கல்.தொகுதி2. 

தொ.எ.1968/159. 


விசலூர் 


விசையன்குடி 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


விராலூர் 

புது.எண்973 
(புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது) 
விருகன்பாக்கம் இராஜராஜதேவர் ஆட்சியாண்டு19 

S.I:1,Vol.ivNo:558 
விருதராஜபயங்கரவளநாடுகோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு14 

xiiNo.184 விரையாச்சிலை சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு3 

புது.எண்346 
(புதுக்கோட்டை,திருமெய்யம்வட்டத்தில்விராச்சிலைஎன்ற 
ஊர்உள்ளது) 
வில்லவன்மாதேவிச்இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு8 

S.I.I.Vol.xxiiNo.487 
சதுர்வேதிமங்கலம் 

(கி.பி1220-21) 
வில்லிசேரிக்குளம் 

கொல்லம்670(கி.பி.1494) கன்.கல். 

தொகுதி5 

தொ.எ.1969-62 வில்லிப்பாக்கம் 

S.I.I.Vol.iiiPTiiiNo.1811 
வில்லிபுத்தூர்-கோவீரபாண்டியன் ஆட்சியாண்டு13 

xivNo.91 
வில்லியநல்லூர் 

viiNo.815 
விலவூர் 

சுமார்கி.பி17,18-ஆம்கன்.கல்.தொகுதி2தொ. நூற்றாண்டு 

எ.1968-137 
விழியூர் கோப்பெருஞ்சிங்கதேவர் ஆட்சியாண்டு5 

S.I.I.Vol.viiiNo148 விழுப்புரம் 

ஆட்சியாண்டு16 

viiiNo.318 
விளங்குடி 

கி.பி.1050 

xxiiiNo.249 விளப்பாக்கம் மதுரைகொண்டகோப்பரஆட்சியாண்டு38 

viiNo.56 
கேசரிபந்மர் 
(வடஆர்க்காடுமாவட்டம்,வாலாஜாபாத்வட்டத்திலுள்ளது) 


- 


3. 


விளத்தூர்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு19 

S.I.I.Val.viiNo.93 விறப்பெருநாடு 

iNo.85 -வீரகேரளநல்லூர் 

கொல்லம்811(கி.பி.1635)கன்.கல்.தொகுதி5 

தொ.எ.1968-87 வீரசம்பாநல்லூர் 

viiNo.55 வீரசோழவளநாடுஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு6 

No.1028 வீரநாராயணச்சதுர்வேதி 

ஆட்சியாண்டு29 

S.I.1,VoliiPTiiNo.35 மங்கலம் வீரநாராயணச்சேரி 

கொல்லம்843(கி.பி1667)கன்.கல்.தொகுதி4. 

தொ.எ.1969/6 .வீரநாராயணமங்கலம் 

சுமார்கி.பி.17,18ஆம்நூற்றாண்டு 

தொ.7.1969-131 வீரபாண்டியநல்லூர்குலசேகரதேவர் 

ஆட்சியாண்டு40 

viilNo.169 வீரமங்கலம் 

சுமார்கி.பி.10ஆம்-கன்.கல்தொகுதி4 நூற்றாண்டு 

தொ.எ.1968/128) வீரமார்த்தாண்டசதுர் 

கொல்லம்696(கி.பி.1520)கன்.கல்.தொகுதி2 வேதிமங்கலம் 

தொ.எ.1968-218 வீரராகவபுரம் 

சகவருஷம்1527 

தெ.இ.கோ.சா.1172 வீரவநல்லூர் 

கொல்லம்834(கி.பி.1658)கன்.கல்.தொகுதி5 

தொ.எ.1969-88 வீரன்பாக்கம்இராஜராஜதேவர்ஆட்சியாண்டு20 

S.I.I.Vol.iNo.74 வீராணந்ஒற்றியூர் 

VNo.665 வீரைக்குடிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு46 

புது.எண்230 (புதுக்கோட்டை,குளத்தூர்வட்டத்திலுள்ளது) 


- 


- 


- 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


வெங்காலநாடு 

இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு9 
வெண்குடிச்சாத்துஇராஜகேசரிபந்மர் 

ஆட்சியாண்டு3 வெண்குன்றக்கோட்டம்சுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு12 வெண்ணாயில் 

இராஜகேசரிபந்மர்ஆட்சியாண்டு8 வெண்ணிக்கூற்றம்இராஜராஜதேவர் 

ஆட்சியாண்டு6 
வெண்பைக்குடி வெண்பைக்குடிநாடு 
வெண்புரை வெண்புரைநாடு வெம்பற்றூர்இராஜேந்திரசோழதேவர் ஆட்சியாண்டு4 

(கி.பி.1016-17) வெந்நித்தோட்டம் 

கொல்லம்404(கி.பி.1228) 


S.1.1.Vol.iiiPTNo.22 

xiiiNo:64 
vii.No.82 

xiiiNo.187 S.I.I.Vol.viiNo.1028 

xivNo.106 


S.1.1.Vol.xivNo.104 


xxiiiNo.1 


இராஜகேசரிபந்மர் 


ஆட்சியாண்டு4 


கோப்பரகேசரிபன்மர் 


ஆட்சியாண்டு30 


வெலக்கோன்மங்கலம் வெள்காமங்கலம் வெள்ளிவாயில் 
வெள்ளூர், 
வெள்ளைநல்லூர் வெள்ளைப்பன்றியூர் வெளிச்சேரி 


கன்.கல்.தொகுதி2தொ.எ. 

1968-160 S.1.1.Vol.No.97 

viiiNo.326 iilPTiiiNo.105 

viiiNo.393 புது.எண்25 S.I.I.Vol.VNo.983 செ.மா.க.1997-47 


இராஜகேசரிபந்மர் 


ஆட்சியாண்டு4 


- 


சுமார்(கி.பி.15ஆம் 

நூற்றாண்டு) (வேளச்சேரிஎன்றுதற்போதுவழங்கப்படுகிறது) 


9, 


வெளிமாநல்லூர்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு24 

S.I.I.Vol.xxiiiNo.330 

(கி.பி.930-31) வெளியாற்றூர்மாறஞ்சடையன்ஆட்சியாண்டு5 

கன்.கல்.தொகுதி2தொ.எ. (கி.பி.10ஆம்நூற்றாண்டு) 

1968-224 வெற்றியூர் 

சகாப்தம்1450 

viiiNo.180 வேசாலிநாடுஇராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு2 

viiNo.94 வேட்டவலம்வீரராஜேந்திரதேவர் ஆட்சியாண்டு7 

viiNo.887 வேட்டைவயல்கோப்பரகேசரிபந்மர்ஆட்சியாண்டு8 

xixNo.195 வேப்பம்பட்டு 

சகாப்தம்1328| 

iNo.55 வேப்பேரி 

கி.பி.1:09 

viiiNo.537 
வேம்பனூர் 

கி.பி.12ஆம்நூற்றாண்டுகன்.கல்.தொகுதி4தொ.எ. 

1969-105 வேய்கோட்டுமலை 

தொ.எ.1969-384 
வேலங்குடிஇராஜராஜதேவர்ஆட்சியாண்டு23 

S.I.I.Vol.xviiNo.614 

(கி.பி.1007-08) வேலாயுதம்பாளையம் 

தெ.இ.கோ.சா.1171 (கோயம்புத்தூர்மாவட்டம்தாராபுரம்வட்டத்திலுள்ளது) வேலூர் 

S.I.I.Vol.xiiiNo.25 (ஓய்மாநாட்டுவேலூர்எனக்குறிக்கப்படுகிறது.திண்டிவனத்தையடுத்தஉப்புவேலூரேஇது) வேளச்சேரி 

சுமார்கி.பி.13ஆம்செ.மா.க.1967-54 

நூற்றாண்டு கி.பி.1858 

1967-227 வேளூர் 


ஊர்ப்பெயர் 


மன்னன் 


காலம் 


கல்வெட்டு 


வேற்காடு வேஷாறுபாடி 


செ.மா.க.1967-202 

1967-816 


கி.பி.129 

கி.பி.1309 (வியாசர்பாடியாகஇருக்கவேண்டும்) இராஜேந்திரதேவர்ஆட்சியாண்டு12 


வைசு 


S.I.I.Vol.iNo.67 

VNo.301 

No.97 
viiNo.115 xixNo.56 
iiPTivNo.95 


கோப்பரகேசரிபந்மர் 


ஆட்சியாண்டு3 


இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு8 


VNo.881 


கோப்பெருஞ்சிங்கதேவர் 


வகவூர்த்திருமலை வைகுந்தநல்லூர் வைப்பூர் வையலூர் வைவழிப்பாக்கம் 
ஜயங்கொண்டசோழ 

நல்லூர் 
ஜயங்கொண்டசோழ 
:மண்டலம் ஜனநாதச்சருப்பேதி 

மங்கலம் ஜனநாதபுரம் ஸெர்மங்கலம் 
ஸ்ரீகண்டசதுர்வேதி 

மங்கலம் 
ஸ்ரீகண்டபுரம் 
ஸ்ரீகரணமங்கலம் 
ஸ்ரீகரிகாலகண்ணச்சேரி ஸ்ரீகுந்தவைசருப்பேதி மங்கலம் 


ஆட்சியாண்டு16 


viiiNo.318 


3.1 


.3 


இராஜேந்திரசோழதேவர்ஆட்சியாண்டு30 

ஆட்சியாண்டு3 


viNo..33 -viiNo.392 

xiiiNo.50 


நிருபதுங்கவர்மர் 


ஆட்சியாண்டு18 


viiNo.526 viiiNo.398 vNo.633 xviiNo.462 


. 


இராஜராஜதேவர் 


ஆட்சியாண்டு27(கி.பி.1242-43) 


ஸ்ரீகையிலாயம்கோமாறஞ்சடையர்ஆட்சியாண்டு4 

S.I.I.Vol.vNo.728 ஸ்ரீதண்டபுரம் 

.xixNo.51 ஸ்ரீதென்குணவாய்பாண்டியன்சடையன்மாறன்ஆட்சியாண்டு16(கி.பி.10கன்.கல்.தொகுதி2தொ.எ. குன்றம் 

ஆம்நூற்றாண்டு) 

1968-11 ஸ்ரீதொங்கமங்கலம் 

S.I.I.VolxxiiiNo.243 ஸ்ரீநந்திமங்கலம் 

சுமார்(கி.பி.8ஆம் 

கன்.கல்.தொகுதி4தொ.எ" நூற்றாண்டு) 

1959-38F ஸ்ரீநிருபசேகரச்வல்லபதேவர்ஆட்சியாண்டு10 

S.I.I.Vol.xivNo.227 சருப்பேதிமங்கலம் ஸ்ரீபத்பனாமநல்லூர் 

சுமார்கி.பி.1718ஆம்கன்.கல்தொகுதி5தொஎ. நூற்றாண்டு 

1939-67 
ஸ்ரீபரகேசரிக்காரிகுடி 

S.I.I;Vol.VNo.633 ஸ்ரீபுருஷமங்கலம் 

viiNo.63 ஸ்ரீபெரும்பூதூர். 

கி.பி.1778 

செ.மா.க,1967-170 ஸ்ரீமதங்கஜமல்லிச்சேரி 

S.1.I.Vol.VNo.633 ஸ்ரீமதுராந்தகச்சதுர்வேதிகுலோத்துங்கசோழதேவர்ஆட்சியாண்டு3 

viiNo.477 மங்கலம் 

ஸ்ரீரவிகுலசூளாமணிச்சேரி 

VNo.633 ஸ்ரீராராஜசதுர்வேதிசுந்தரபாண்டியதேவர் ஆட்சியாண்டு14 

xivNo.149 மங்கலம் -ஸ்ரீவல்லமங்கலம் 

கொல்லம்404(கி.பி.1228)-கன்,கல்.தொகுதி2தொ.எ. 

1968-160 ஸ்ரீவைகுந்தம் 

S.I1.Vol.xxiiiN0.108 


3. 


பின்னிணைப்பு -2 
கல்வெட்டில் காணும் ஊர் பற்றிய 

பிறசெய்திகள் 


ஊர் பற்றிய சிறப்புக் குறிப்புகள் பலவற்றைச் சில நூல்கள் * 
தருகின்றன. அவை ஊர்ப்பெயர் ஆய்வாளருக்கும் வரலாற்றாய் 
வாளருக்கும் துணை நிற்கும் எனும் கருத்தில் கீழே தொகுத்தளிக் 
கப்பட்டுள்ளன . 
1 அரியலூர் 

இவ்வூர் திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் உடையார் பாளை 
யம் வட்டத்தில் உள்ளது . செளராஷ்டிரர் நெய்யும் சீலைக்குப் 
பேர் போனது . நோயைக் குணப்படுத்துவதாகக் கருதும் கோயில் 
ஒன்று இருக்கிறது . 
2 அள்ளூர் 

இவ்வூர் பாண்டி நாட்டில் சிவகெங்கை வட்டத்திலுள்ளது . 
இதே பெயருடன் சோழ நாட்டில் தஞ்சை மாவட்டத்திலும் ஓர் 
ஊர் உள்ளது . 

கலைக்களஞ்சியம் , தமிழ்வளர்ச்சிக்கழகம் சென்னை -1961 
2 . சிறப்புப் பெயர் அகராதி : தொகுப்பு சு . அ . இராமசாமிப் 

புலவர் , கழகப்பதிப்பு . 1970 
3 . சிவஸ்தல மஞ்சரி: வ.த. சுப்பிரமணிய பிள்ளை - நான்காம் 

பதிப்பு -1958 
4 . 

அபிதான சிந்தாமணி : ஆ . சிங்காரவேலு முதலியார் 
Asian Educational Services - New Delhi 1982 . 


156 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


3 அறந்தாங்கி 

தஞ்சாவூர் மாவட்டத்தின் தென்கோடி வட்டமாக அமைந் 
துள்ளது . வட்டத்தின் தலைநகரமும் அதே பெயர் பெற்றுள்ளது . 
சிதைந்த கோட்டையும் , அதனுள் சில கோயில்களும் , குளமும் , வீ ) 
களும் உள்ளன கோட்டைக்கு வெளியே உள்ள ஒரு கோயில் 
இராஜேந்திர சோழன் 11- ஆம் நூற்றாண்டில் கட்டியது . பட்டுச் 
சேலை நெசவு உள்ளது . 
4 அவளிவணல்லூர் 

இவ்வூர் அவளிவளநல்லூர் எனக் கல்வெட்டில் காணப் பெறு 
கிறது . தஞ்சை மாவட்டத்திலுள்ளது . பூஜைக் குருக்களின் மூத்த 
குமாரியை மணஞ் செய்தவர் தீர்த்த யாத்திரையினின்று திரும்பி 
வந்து , தாம் போயிருந்த போது வைசூரியினாற் கண்ணிழந்து 
குரூபியாய் இருந்த தம் மனைவியின் தங்கைதான் தம் மனைவி 
யென்று நினைக்க , சுவாமி மூத்தவள் தான் அவர் மனைவியென்று 
சாட்சி சொல்லி * அவள் இவள் எனக் காட்டின தால் இத் 
தலத்துக்கு அவளிவணல்லூர் எனப் பெயர் வந்தது என்று கூறப் 
படுகிறது . 
5 ஆய்குடி 

ஆய் அண்டிரன் என்னும் வள்ளலின் ஊர் . பொதிகை மலைச் 
சாரலிலுள்ளது . இப்போதும் இருந்து வருகிறது . பழனிக்குப் 
பக்கத்தில் இப்பெயருடன் ஓர் ஊர் இருக்கிறது . வேறு சில இடங் 
களிலும் இப்பெயரோடு ஊர்கள் இருக்கின்றன . 
6 ஆர்க்காடு 

வட ஆர்க்காடு மாவட்டத்தில் பாலாற்றங்கரையில் 
சென்னைக்குத் தென்மேற்கே அறுபத்தைந்து மைலில் உள்ளது . 
இந்தப் பெயர் நகரையும் மாவட்டத்தையும் குறிக்கிறது . 
ஆர்க்காடு மிகப் பழைய அரண்மிகுந்த அழகிய ஊர் எனவும் , 
சேந்தன் என்பவனுடைய தந்தை அழிசியென்பவனுக்கு உரியதாய் 
இருந்ததெனவும் குறுந்தொகை (258 ) , நற்றிணைப் ( 190 ) பாடல் 
களால் தெரிகிறது . ஆர் என்பது ஆத்தி . சோழர்களுக்குரியது . 
ஆர்ப்பாக்கம் , ஆரூர் என்பனவும் ஆர்மரம்பற்றி வந்த பெயர்கள் . 
ஆற்காடு என்றால் ஆலமரக்காடு என்று பொருள் படலாம் 

ஆர்க்காடு கருநாடக நவாபுகள் காலத்தில் அவர்களுடைய 
தலை நசரமாக இருந்திருக்கிறது . இங்குள்ள மசூதிகள் இதன் 


பின்னிணைப்பு -2 


157 


பழஞ்சிறப்பைக் காட்டுகின்றன . இங்கிருக்கும் டெல்லி வாயிலுக்கு 
மேலேயுள்ளது கிளைவ் இருந்த அறை என்பர் . 
7 ஆலங்குடி 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திலிருந்து ஒன்பதா 
வது மைலில் உள்ள சிற்றூர் ; பாக்குவெட்டிக்குப் பேர் போனது . 
8 குடமூக்கு 

இவ்வூர் இப்பொழுது கும்பகோணம் என வழங்கப்பெறுகிறது . 
தஞ்சாவூர் மாவட்டத்திலுள் ளது . காவிரியாற்றுக் கழிமுக வெளி 
யிலுள்ளது . 

வட்டத்தின் தலை நகரமாகிய இவ்வூர் குடந்தை என்றும் , 
திருக்குடந்தை என்றும் வழங்கப்பெறும் . குடமூக்கு என்பது 
பழைய பெயர் . மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளையவர் 
களால் திருக்குடந்தைப் புராணம் பாடப் பெற்றுள்ளது . இங்குப் 
பல முக்கிய சிவன் கோயில்களும் , விஷ்ணு கோயில்களும் , பிரமன் 
கோயில் ஒன்றும் , பிற கோயில்களும் , மகாமகக் குளமும் உள்ளன . 
இங்கே பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறுகின்ற 
மகாமக விழா இந்தியப் புகழ் பெற்றது . இவ்வூரிலுள்ள கும்பேசுரர் 
கோயில் கல்வெட்டுகளிலிருந்து இக்கோயில் சோழ அரசர் ஒரு 
வரால் புதுப்பிக்கப்பட்டது என்று தெரிகிறது . இக்கோயிலில் கல் 
நாகசுரம் ஒன்று உள்ளது . பதினாறு தூண் மண்டபம் ஒன்றுள்ளது . 
இவ்வூரிலுள்ள சாரங்கபாணிக் கோயில் வைணவக் கோயில் . இதன் 
கோபுரம் பெரியது . சிற்ப வேலைப்பாடுகள் மிகுந்தது . இதன் 
மேற்றளத்தில் , அடியில் ஓவியங்கள் தீட்டப்பட்டுள்ளன . இக்கோயி 
லுக்கென வேலைப்பாடுகள் நிறைந்த இரு தேர்களும் உள்ளன 
6 குற்றாலம் - 

இப்யெரால் இரு முக்கிய இடங்கள் உள்ளன . ( 1 ) தமிழ் நாட்டில் 
திருநெல்வேலி மாவட்டத்தில் தென்காசி வட்டத்தில் நீர்வீழ்ச்சி 
களுக்குப் பெயர் பெற்ற ஓர் ஊர் . தென்காசியிலிருந்து மேற்கே 
மூன்றரை 

மைல் தொலைவிலுள்ளது . இது மேற்குமலைத் 
தொடரின் தென் கிளையின் மேல் 550 அடி உயரத்தில் அமையப் 
பெற்றுள்ளது . இவ்வூர் குறும்பலா , திருக்குற்றாலம் முதலிய 
இருபத்தொரு பெயர்களால் வழங்கப்பெறும் . இது ஒரு சுகவாசத் 
தலம் . ஜூன் முதல் செப்டம்பர் வரை இங்கு மக்கள் மிகுதியாக 
வந்து 

தங்கும் சிறப்புக் காலமாக இருந்து வருகிறது . திருக் 


158 

கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 
குற்றாலத் தலபுராணம் மேலகரம் திரிகூடராசப்பக் கவிராயரால் 
இயற்றப் பெற்றுள்ளது . 

( 2 ) தஞ்சை மாவட்டத்தில் காவிரி ஆற்றங்கரையில் மாயூரத் 
திற்குத் தென்மேற்கில் ஐந்தரை மைல் தொலைவிலுள்ளது 
மற்றொரு குற்றாலம் . இது தேவாரத்தில் ‘திருத்துருத்தி என்று 
வழங்கப் பெற்றுள்ளது . இங்குள்ள கோயில் மேற்குப் பார்த்தது . 
கோபுரம் ஐந்து நிலையுடையது . 


-10 குறுங்குடி 

பாண்டி நாட்டிலுள்ளது . இது திருமாலின் திருப்பதி . 
மருதனார் என்ற புலவர் ( குறுந் . 344 ; அகம் 4 ) இவ்வூரைச் 
சார்ந்தவர் . 
11 குன்றத்தூர் ( குண்ணத்தூர் ) 

செங்கற்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்பூதூர் 
வட்டத்திலுள்ள ஊர் . பல்லாவரத்திற்கு மேற்கே இரண்டே 
முக்கால் மைல் தொலைவில் உள்ளது . பெரிய புராணம் 
இயற்றிய சேக்கிழார் பிறந்த இடம் . இங்கு இரண்டு சிவன் 
கோயில்களும் , சேக்கிழார் கோயிலும் உள்ளன . சிவன் கோயில் 
களுள் ஒன்றான திருநாகேசுரம் என்பது சேக்கிழாரால் கட்டப் 
பெற்றது . அருகிலுள்ள குன்றின் மேல் முருகன் கோயில் ஒன்று 
இருக்கிறது . இக்குன்றைச் சுற்றிலும் வரலாற்று முற்காலப் 
பெருங்கற் சவக்குழிகள் இருக்கின்றன . சுற்றிலும் வட்டக் கற்களை 
அடுக்கிப்பாவி சவத்தைப் புதைக்கும் பழக்கமுடைய - மக்கள் 
சேக்கிழார் கோயிலின் பக்கத்திலுள்ள நத்தம்புறம் போக்கில் 
வாழ்ந்தார்கள் என்று தெரிகிறது . இதை ஆராய்வதற்கு தொல் 
1 பொருள் இலாகா ஏற்பாடு செய்துள்ளது. 
12 கூடலூர் 

இது தென்ஆர்க்காடு மாவட்டத்தின் கடலோரவட்டம் ; துறை 
முகப் பட்டினம் ; மாவட்டத்தின் தலைநகரம் ; கெடிலம் ஆறும் 
உப்பனாறும் கூடும் இடம் ; இதுவே இதன் பெயருக்குக் காரணம் . 
தென்பெண்ணை , கெடிலம் , வெள்ளாறு ஆகிய ஆறுகள் பாய் 
கின்றன . வட்டத்தின் குறுக்காகக் கேப்பர்மலை செல்கின்றது . 
இந்நகரமானது பழைய பட்டினம் , புதிய பட்டினம் ( திருப்பாதிரிப் 
புலியூர் ) , மஞ்சகுப்பம் , செயின்ட் டேவிட் கோட்டை என்ற 
நான்கு பகுதிகள் கொண்டது . பதினேழாம் நூற்றாண்டில் 
கொஞ்சகாலம் இஸ்லாமாபாத் என்று அழைக்கப்பட்டது . 


பின்னிணைப்பு -2 


159 


13 கொங்குநாடு 

பண்டைத் தமிழகத்திலிருந்த நாடுகளுள் ஒன்று . இது 
இன்றைய கோயம்புத்தூர் , சேலம் மாவட்டங்களடங்கிய நில 
வெளியாகும் . இதைப்பற்றிய தனிப்பாடல்களையும் , கொங்கு 
மண்டல சதகத்தையும் கொண்டு நோக்குமிடத்துக் கொங்கு நாடு 
என்பது மேற்கே வெள்ளிமலை , நீலகிரி மலைகளுக்கும் , வடக்கே 
தலைமலை , பிளிகிரி ரங்கன்மலை , மாதேசுவரன் மலை , தொப்பூர் 
மலை என்ற மலைகளுக்கும் , தெற்கே பழநிமலைகளுக்கும் , 
கிழக்கே சேர்வராயன் மலை , பச்சைமலை , கொல்லி மலை என்ற 
மலைகளுக்கும் இடையிலுள்ள சமநிலமாகும் . இதன் வழியாகக் 
காவிரி தென் கிழக்காக ஓடிச் சோழ நாட்டில் புகுகின்றது . இந் 
நாட்டை நாகர் , கோசர் . ரட்டர்கள் , கங்கர் , பல்லவர் , இராஷ்டிர 
கூடர் , சேரர் , சோழர் , பாண்டியர் , ஹொய்சளர் , முகம்மதியர் 
முதலிய பலர் அவ்வப்போது ஆண்டுவந்துள்ளனர். 


14 கொடும்பாளூர் 

புதுக்கோட்டைப் பகுதியில் குளத்தூர் வட்டத்தில் புதுக் 
கோட்டைக்கு இருபத்தைந்து மைல் தொலைவிலுள்ள பண்டைய 
ஊர் . வரலாற்றுத் தொல்பொருளியல் சிறப்பு மிக்க இடம் , 

உறையூரிலிருந்து மதுரைக்குச் செல்லும் பெருஞ்சாலையில் 
இப்பெயருடன் ஓர் ஊர் இருந்ததாகச் சிலப்பதிகாரம் குறிக் 
கின்றது. கொடும்பை , இருக்குவேளூர் என்பன இதன் பழைய 
பெயர்கள் . 


சோழரோடு உறவு பூண்டிருந்த இருக்கு வேளிர்களின் தலை 
நகரமாகக் கொடும்பாளூர் இருந்தது . இறுதியில் முஸ்லீம்களால் 
அழிக்கப்பட்டது . 


இருக்கு வேளிரின் 

தலைநகரமாகச் சிறப்புற்று விளங்கிய 
காலத்தில் இங்கு இரண்டு நகரங்களும் ( வணிகர்களின் கூட்டம் ) 
ஒரு மணிக்கிராமமும் ( வாணிகக்குழு ) இருந்தன . இவை " ஐந் 
நூற்றுவர் " என்ற பெரிய வாணிகக் குழுவோடு இணைக்கப் 
பட்டிருந்தன . 

கொடும்பாளூரில் , 108 சிவன் கோயில்கள் இருந்தனவாம் . 
அவற்றில் மிகச் சிலவே இப்பொழுது உள்ளன . இக்கோயில்கள் 
முற்காலச் சோழர் காலத்தவை . இருக்கு வேள் மன்னன் விக்கிரம 
கேசரியால் கட்டப் பெற்றவை . முகுந்தேசுவரர் கோயில் 


160 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


மற்றொன்று . இதுவம் முற்காலச் சோழர் கோயிலே , இது பராந்தக 
வீரசோழன் காலத்தில் பத்தாம் நூற்றாண்டில் இருக்கு வேள் 
மன்னனால் கட்டப் பெற்றது . 


இவ்வூரில் வேளிர் குல அரசரும் பொன்னம்பல முகட்டினைப் 
பொன்னால் வேய்ந்த ஆதித்தச் சோழரது குலமுதல் வருமாகிய 
இடங்கழியார் என்னும் மன்னர் வசித்திருந்தார் . 


15 சிவபுரம் 

காஞ்சிபுரத்திற்குரிய பதின்மூன்று பெயர்களில் ஒன்று . 
முன்னாளில் திருக்கைலையில் சிவபெருமானுடைய திருக்கண்களை 
உமாதேவி மூடிய காரணத்தினால் உண்டாகிய குற்றம் நீங்குமாறு 
இப்பதிக்கு எழுந்தருளி மாவடியில் வீற்றிருக்கும் ஏகாம்பரநாதரை 
வழிபடுஞ் சமயத்தில் சிவபிரானுடைய கட்டளையால் கம்பாநதி 
பெருகி வரக்கண்டு அஞ்சி இலிங்கத்தைத் தழுவிக்கொள்ள அப் 
பொழுது சிவபிரான் காட்சி கொடுத்தபடியினால் உண்டாகிய 
பெயர் . 

கும்பகோணத்துக்குத் தென்கிழக்கே மூன்று மைல் தொலை 
வில் இப்பெயருடன் மற்றோர் ஊர் உள்ளது . 


16 சிறு குடி 

இது கிழான் பண்ணனுடைய ஊர் என்று புறநானூறு கூறு 
கிறது . தஞ்சை மாவட்டத்தில் திருப்பாம்புரத்துக்கு மேற்கே ஒரு 
மைல் தொலைவில் உள்ளது . 
17 சுசீந்திரம் 

இவ்வூர் கன்னியாகுமரிக்கு வடக்கே எட்டு மைல் தொலைவில் 
உள்ளது . இங்குள்ள கோயில் எட்டாம் நூற்றாண்டில் எழுந்த 
தாகத் தெரிகிறது . 

இந்திரன் சாடநீக்கம் பெற்ற இடமாதலால் இவ்வூர் சுசீந்திரம் 
என்று பெயர் பெற்றது என்பர் . இங்குள்ள கோயிலின் ஏழு மாடி 
களுள்ள கோபுரத்தின் சுவர்களில் இந்திரனுடைய கதை அழகாக 
வரையப்பட்டிருக்கிறது . 

சுசீந்திரம் கோயில் திராவிடக் கட்டடச் சிற்பங்கள் சிறந்தன 
வற்றுள் ஒன்று . இங்குள்ள கோபுரமும் மண்டபங்களும் மிகப் 
பெரியவை . கோபுரம் ஏழடுக்குகள் உடையது . இது மிக உயரமாய் 
இருப்பதால் பல மைல் தொலைவு வரை கண்ணுக்குப் புலனாகும் , 


பின்னிணைப்பு -2 

il 
கோயிலின் கிழக்கு வாயிலிலுள்ள கோபுரம் விஜயநகர அரசர் 
ஒருவர் 1545 - ஆம் ஆண்டில் கட்டியதாகக் கூறுவர் . 

இக்கோயிலில் உள்ள ஊஞ்சல் மண்டபம் , திருக்கொன்றையடி , 
செண்பகராமன் மண்டபம் , அலங்கார மண்டபம் , உதயமார்த் 
தாண்ட மண்டபம் அழகான சிற்பங்கள் நிறைந்தவை செண்பக 
ராமன் மண்டபமே மிகப் பெரியது . இது செண்பகராமன் என்னும் 
பண்டைச் சேரமன்னரால் கட்டப்பட்டது . வீரபாண்டிய மணி 
மண்டபம் பண்டைப் பாண்டிய மன்னர் ஒருவர் கட்டியது என்று 
தெரிகிறது . அலங்கார மண்டபத்தின் கூரை ஒரே கல்லால் 
ஆகியது . அதை நான்கு பெரிய தூண்களும் பன்னிரண்டு சிறிய 
தூண்களும் தாங்கி நிற்பது வியக்கத்தக்க சீரிய வேலையாகும் . 
இந்த மண்டபங்களிலுள்ள ஒவ்வொரு தூணும் 24-32 சிறிய 
தூண்கள் இணைந்ததாகும் . அவையனைத்தும் அழகான சிற்பங்கள் 
நிறைந்தவை . இந்தச் சிற்பங்கள் பதினொன்று பன் 
னிரண்டாம் நூற்றாண்டின என்று கருதப்படுகின்றன . 

சுசீந்திரம் கோயிலில் திருமலை நாயக்க மன்னருடைய சிலை 
யும் , விஜயநகர மன்னர்களின் சிலைகளும் காணப்படுகின்றன . சில 
தூண்களில் கையில் விளக்கு ஏந்தி நிற்கும் அழகான பெண்களின் 
சிலைகள் செதுக்கப்பட்டிருக்கின்றன . 

இந்தக் கோயிலிலுள்ள ஒரு பெரிய தூணில் இருபத்து நான்கு 
தூண்கள் செதுக்கப்பட்டுள்ளன . இச்சிறு தூண்களைத் தட்டினால் 
சை எழுகின்றது . 

இந்தக் கோயிலிலுள்ள ஆஞ்சநேயர் சிலை பத்து அடிக்கும் 
அதிகமான உயரமுடையது . 

இக்கோயிலில் வட்டெழுத்து , இப்போதுள்ள தமிழ் எழுத்துக் 
கல்வெட்டுகள் ஏராளமாக இருக்கின்றன . 

இங்குள்ள கைலாசர் கோயிலுக்கு அருகிலுள்ள பாறையே 
இக்கோயிலின் மிகப் பழைய பகுதி என்று கருதப்படுகிறது . 
கோயிலுக்கு அருகிலுள்ள தெப்பக்குளமும் அதிலுள்ள மண்டப 
மும் மிக அழகு வாய்ந்தவை . 

கோயிலுள் உள்ள கொன்றைமரம் இரண்டாயிரம் ஆண்டுகள் 
காலம் 

நிற்பதாகக் கூறுவர் . இது ஆதியில் வில்வ மரமாயிருந்த 
தாகவும் அதன் அடியில் இருந்த சிவலிங்கத்தை அகஸ்தியர் 
போன்ற முனிவர்களும் , ஆதிசங்கராச்சாரியாரும் வழிபட்டதாக 
வும் ஐதிகம் கூறும் . இங்குள்ள நந்தி வெண்கல்லால் ஆகியது மிகப் 
பெரியது . 

க -- 11 


162 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


18 செஞ்சி 

தென்னார்க்காடு மாவட்டத்தின் வடமேற்குப் பகுதியில் 
திண்டிவனத்திலிருந்து திருவண்ணாமலை செல்லும் சாலையில் 
உள்ள ஊர் . முக்கோணவடிவில் அமைந்த மூன்று மலைகளைக் 
கொண்டு உருவாகிய கோட்டை ஒன்று இருக்கிறது , மேற்கில் 
உள்ள இராஜகிரி ( 800 அடி உயரம் ) என்னும் மலை அரண்வலி 
கொண்டது . வடக்கில் உள்ளது கிருஷ்ணகிரி என்றும் , தெற்கில் 
உள்ளது சந்திரகிரி என்றும் பெயர் பெறும் . இம்மூன்று மலைகளை 
யும் இணைத்து , 

அறுபதடி அகலம் உள்ள தாக உயரமான 
அலங்கம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது . அதன் வெளிப்புறத்தில், 
எண்பதடி அகலமுள்ள அகழியும் இருக்கிறது . இவ் விதம் மூன்று 
முக்கியக் கொத்தளங்களைக் கொண்டதாக அமைந்திருக்கும், 
இந்தக் கோட்டையின் சுற்றளவு ஐந்து மைல் ஆகும் . கீழ்க் 
கோட்டைக்கு இரண்டு முக்கிய வாசல்கள் இருந்தன . வடபுறம் 
உள்ளது வேலூர் வாசல் . அல்லது ஆர்க்காட்டு வாசல் எனப் 
பெறும் . கிழக்கே உள்ளது புதுச்சேரி வாசல் எந்த வழியாகக் 
கோட்டைக்குள் சென்றாலும் இராஜகிரி அலங்கத்தைக் கடந்து 
செல்ல ஒரே வழிதான் உண்டு . இதுவும் 24 அடி அகலம் 60 அடி 
ஆழம்கொண்ட ஒரு பெரிய கணவாயைத் தாண்டியே செல்ல 
வேண்டும் . சந்திரகிரி என்பது இம்மும்மலைகளுக்கும் வெளியே 
யுள்ளது . இதனுச்சியிலும் ஒரு சிறிய கோட்டை உள்ளது . 

இராஜகிரியின் உச்சியிலே அரங்கநாதர் கோயில் உள்ளது . 
கருப்பக்கிருகம் பாழடைந்து விட்டது . கீழ்க்கோட்டையிலே 
வேங்கடரமணசுவாமி கோயிலும் ஒரு மசூதியும் (சாதத் உல்லா 
கான் மசூதி - 1717-18 - ல் கட்டப்பட்டது . ) உண்டு . ஒருகாலத்தில் 
சிற்றரசர்களுக்குத் தலைநகராக விளங்கிய இவ்விடத்தில் அவர்கள் 
வாழ்ந்த அரண்மனை இப்போது இல்லை . 

அது இருந்த இடம் 
மண்மேடாக உள்ளது . எனினும் அரண்மனையின் பிரிவுகளான பல 
கட்டடங்கள் இருக்கின்றன , கலியாண மகால் , உடற்பயிற்சிக் 
கூடம் தானியக் களஞ்சியம் ஆகியவை குறிப்பிடத்தக்கவை . 

கோட்டைக்கு இரண்டரைக்கல் தொலைவில் சிங்கவரம் 
என்னும்ம் ஊர் இருக்கிறது . அவ்விடத்தில் பாறைக் குடைவுக் 
கோயில் ஒன்று இருக்கிறது . கோட்டைப் பகுதியைச் சிவ செஞ்சி 
என்றும் , சிங்கவரத்தை விஷ்ணு செஞ்சி என்றும் , பக்கத்திலுள்ள 
மேலைச்சேரி என்னும் ஊரைப் பழைய செஞ்சி என்றும் சொல் 
லுவர் , சிங்கவரம் என்பது பல்லவர்களுடைய ஆட்சிக் காலத்தி 


பின்னிணைப்பு -2 


163 


லேயே இருந்த ஊர் என்னலாம் . அந்நாளிலே அந்தப் பிரதேசம் 
சிங்கபுர நாட்டில் அடங்கியதாகும் . சிங்கபுரம் என்பது சிங்கபுர 
நாட்டின் முக்கிய ஊர் . அதுவே சிங்கவரம் ஆயிற்று . சிலர் செஞ்சி 
என்பதையும் சிங்கபுரம் என்னும் பெயரடியாகப் பிறந்ததெனச் 
சொல்லுவர் . 

வேறு சிலர் மலையுச்சியைக் குறிக்கும் சிருங்கி 
என்பதன் மரூஉ எனக் கொள்வர் . 

செஞ்சி கி . பி . 1750-61 காலத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் வசம் 
இருந்தது . 1761 - இல் ஆங்கிலேயர் வசமாகியது கி.பி 1780 - இல் 
ஐதர்அலி 

அதைத் தாக்கிக் கைப்பற்றினான் . அதுவே கடைசிப் 
போர் . மைசூர் யுத்தம் முடிந்து நாளடைவில் பிரிட்டீஷார் வசம் 
வந்த செஞ்சி அதன் பழம் பெருமையை இழந்தது . இன்றைக்கு அது 
ஒரு புராதனச் சின்னமாகவே விளங்குகிறது . 


19 சென்னைப்பட்டினம் 

சென்னை என்றும் , மதராஸ் என்றும் இரு பெயர்களால் இவ் 
வூர் வழங்கப்பட்டு வருகிறது . சுமார் 350 ஆண்டுகளுக்கு முன் இப் 
பொழுது நீதிமன்றக் கட்டடம் உள்ள இடத்தில் சென்னகேசவர் 
கோயில் ஒன்று இருந்தது . இதைச் சுற்றியிருந்த இடம் சென்ன 
கேசவபுரம் என்று வழங்கப்பட்டது . ஆங்கிலேயர்களுக்கு செயின்ட் 
ஜார்ஜ் கோட்டையைக் கட்ட 

இடமளித்த அய்யப்பநாயக்கன் , 
வேங்கடப்பன் ஆகியவர்களின் 

தந்தை சென்னப்பநாயக்கன் 
பெயரால் சென்னைப்பட்டினம் என்று அழைக்கப்பட்டதாகத் 
தெரிகிறது . சென்னைப்பட்டினத்துக்கு வடக்கே 

மதராஸ் 
பட்டினம் என்ற கிராமம் இருந்ததாகத் தெரிகிறது , நாயக்கர்கள் 
தந்த பட்டயத்திலும் இப்பெயர் காணப்படுகிறது . இந்த இரண்டு 
பட்டினங்களையும் ஒன்று சேர்த்து ஆங்கிலேயர் மதராஸ்பட்டினம் 
என்ற பெயராலும் , தமிழர் சென்னைப்பட்டினம் என்ற பெயரா 
லும் அழைக்கலாயினர் . 


மதில் என்ற பெயர் மதராஸ் என மருவியது என்றும் , 
கோட்டையிருந்த இடத்தைச் சந்திரகிரி அரசரின் ஆணைக்கு 
அடங்கி ஆண்டு வந்த மதுரேசன் என்பவரின் பெயரால் மதராஸ் 
என்ற பெயர் தோன்றியது என்றும் , முஸ்லீம்களின் கல்லூரிக்குப் 
பெயரான மதரஸா என்ற பெயர் மதராஸ் என மருவியது என்றும் 
பல விதக் காரணங்கள் கூறப்படுகின்றன . இவைகளில் எது சரி 
யென்று திட்டமாகச் சொல்லமுடியவில்லை . 


164 

கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 
சென்னையில் 

முதலில் குடியேறிய ஐரோப்பியர் போர்ச்சு 
கீசியரே . இவர்கள் கி . பி 1552 - இல் சாந்தோமில் குடியேறி 
வாணிகம் செய்தனர் . ஆறுமுகப்பட்டினத்திலிருந்த ( Armogan ) 
ஆங்கிலப் பண்டசாலைக்குத் தலைவராயிருந்த சர்பிரான்ஸிஸ்டே 
என்பவர் சோழமண்டலக் கரையில் பண்டசாலையமைக்க , 
கி.பி. 1639 - இல் வேங்கடபதிநாயக்கரிடம் , மதராஸ் பட்டினத்தில் 
கோட்டை கட்டிக்கொள்ள அனுமதி பெற்றார் . 

அனுமதி 
வழங்கப் பெற்ற நிலமாகிய கடலோரத் துண்டு நிலத்தில் கி . பி . 
1640 - இல் செயின்ட் ஜார்ஜ் கோட்டையைக் கட்டினர் . நாளடைவில் 
சுற்றுப்புறக் கிராமங்களான தொண்டையார் பேட்டை , புரசை 
வாக்கம் , எழுமூர் , வியாசர்பாடி , நுங்கம்பாக்கம் , பிரம்பூர் , 
புதுப்பாக்கம் முதலியன கம்பெனியாருக்குக் கிடைத்தன. கி . பி . 
1641 - இல் 

சென்னை சோழமண்டலக்கரையில் கம்பெனியின் 
தலைநகரமாயிற்று . கி பி . 1653 - இல் தனி மாகாணமாயிற்று . 

கி . பி . 1702 - இல் ஒளரங்கசீபின் படைத்தலைவர் தாவுத்கான் 
நகரைச் சில வாரங்கள் முற்றுகையிட்டார் . கி . பி . 1741- இல் 
மராட்டியர் தாக்கினர் . கி . பி . 1745 - இல் பிரெஞ்சுக்காரர்கள் 
கைப்பற்றினர் . இரண்டு ஆண்டுகள் கழித்து ஆங்கிலேயர் வசமா 
யிற்று . சாந்தோம் கி.பி. 1749 - இல் ஆங்கிலேயருக்குக் கொடுக்கப் 
பட்டது . கி.பி. 1758 - இல் மீண்டும் பிரெஞ்சுக்காரர்கள் கைப் 
பற்றினர் . இரண்டு மாதங்களில் மீண்டும் 

ஆங்கிலேயர்கள் 
மீட்டனர் . கி . பி . 1769 - இலும் , கி . பி . 1780 - இலும் 

ஐதர் அலி 
நகரைத் தாக்கினார் . கி . பி . 1947 வரை ஆங்கில ஆட்சியில் உட் 
பட்டிருந்தது . இப்பொழுது தமிழ் நாட்டின் தலை நகரமாய் 
இருக்கிறது . 


20 சேலம் 

கோயம்புத்தூர் மாவட்டத்தையடுத்துள்ளது சேலம் 
மாவட்டம் . இதன் தலைநகர் சேலம் . இம்மாவட்டத்தின் வட 
பகுதி பீடபூமி.மேற்குப் பகுதி மலைவெளி.கல்ராயன் ,சேர்வராயன் 
மேலகிரி , கொல்லிமலை , பச்சை மலை முதலியன முக்கிய மலை 
களாகும் . நீண்டு வளைந்து செல்லும் அழகிய இம்மலைத் 
தொடர்களும் ஆங்காங்கே சிதறுண்டு நிற்கும் குன்றுகளும் 
அவற்றின் உச்சியில் 

அமைந்துள்ள பண்டைய கோயில்களும் 
கோட்டைகளும் இம்மாவட்டத்துக்குப் பெருமையளிக்கின்றன . 

சேலத்தில் கைத்தறி நெசவு முக்கியத்தொழில் . ஆடையைக் 
குறிக்கும் சேலம் என்ற சொல்லால் பெயர் பெற்ற நகரம் இது . 
மாம்பழத்துக்குப் பெயர் பெற்ற இடம் . 


பின்னிணைப்பு -2 


165 


மீது 


இம்மாவட்டம் கொங்கு நாட்டின் ஒரு பகுதி . கடையெழு 
வள்ளல்களில் இருவரான அதியமான் நெடுமான் அஞ்சியும் ,, 
வல்வில் ஓரியும் வாழ்ந்த இடம் . 

மேட்டூர் நீர்த்தேக்கம் இருக்கும் இடம் ; ஏர்க்காடு மலை 
வாசத்தலம் . மேட்டூர் நீர்த்தேக்கமும் , பெண்ணாகரம் நீர் 
வீழ்ச்சியும் , ஏர்க்காடு கரடிக்குகையும் ஏரியும் பார்க்க வேண்டிய 
படங்கள் . 
21 தகடூர் 

சேலம் மாவட்டத்திலுள்ள இன்றைய தருமபுரியே பண்டைக் 
காலத்தில் தகடூர் என்று வழங்கப் பெற்றது . கடையெழு 
வள்ளல்களில் ஒருவனாகிய அதியமான் நெடுமான் அஞ்சியின் 
தலைநகர் . தகடூர் சேரன் படையெடுத்துச் 

சென்ற 
வரலாற்றைத் தகடூர் யாத்திரை கூறுகிறது . தகடூரில் ஒன்பதாம் 
பத்தாம் நூற்றாண்டு முதல் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன . 
அக்காலத்து இதனை நுளம்ப பல்லவர்கள் ஆண்டதாகத் தெரி 
கிறது . 1178 ஆம் ஆண்டிலும் அதற்கடுத்த ஆண்டிலும் 
மூன்றாம் குலோத்துங்கன் கல்வெட்டுகள் கிடைக்கின்றன . பிறகு 
விஜய தகரக் கல்வெட்டுகளும் கிடைக்கின்றன . 
22 தஞ்சாவூர் 

இவ்வூர் தஞ்சை யெனவும் மருவி வழங்கப் பெறுகிறது . இப் 
பெயருள்ள மாவட்டம் , வட்டம் இவற்றின் தலை நகர் . தென்னிந் 
தியாவின் நெற்களஞ்சியம் என்று போற்றப்படுகிறது . திருமுல்லை 
வாயில் , தரங்கம்பாடி , நாகப்பட்டினம் , கோடிக்கரை , அதிவீரராம 
பட்டினம் முதலிய பல துறைமுகங்கள் தஞ்சை மாவட்டத்தி 
லுள்ளன . 

தஞ்சாவூர் பிற்காலச் சோழர்களுக்கும் , மராட்டிய மன்னர் 
களுக்கும் தலை நகராக இருந்த இடம் . புகழ்பெற்ற பிருகதீசுவரர் 
கோயிலும் , சரஸ்வதிமகால் நூல் நிலையமும் இருக்கின்றன் . 
ஆதியில் 

குபேரன் இறைவனைப் பூசிக்க இங்குத் தங்கி 
நகரைக் கட்டின தால் அளகை என்றும் , பராசர முனிவரின் 
தவத்தைக் கெடுத்த தஞ்சன் , விஷ்ணுவால் வதையுற்ற போது 
அவனுக்கீந்த வரத்தால் தஞ்சாபுரி என்றும் பெயர் பெற்ற 
தென்பர் . தஞ்சம் ( அடைக்கலம் ) என்ற சொல்லிலிருந்து 
தஞ்சாவூர் என்ற பெயர் பிறந்தது என்பாரும் உளர் . இதற்குச் 


166 

கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 
சான்று பூதத்தாழ்வார் , திருமங்கை ஆழ்வார்களால் மங்களா 
சாசனம் பெற்ற தஞ்சை மாமணிக் கோயிலும் , தஞ்சபுரீசுவரர் , 
ஆனந்த வல்லியம்மன் , கோடியம்மன் கோயில்களுமாகும் . 

தஞ்சாவூர் ஏழு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரை பல்லவ 
ஆட்சியில் அவருடைய சிற்றரசர் முத்தரையர்க்குத் தலைநகராக 
இருந்தது . பிற்காலச் சோழ வமிசத்திற்கு அடிகோலிய விசயாலயன் 
1846-880 ) அதனைப் பெரும்பிடுகு முத்திரையரிடமிருந்து கைப் 
பற்றினான் . இச்செய்தியைத் திருவாலங்காடு செப்பேடு கூறுகிறது 
( S.I I.iii No. 205 ) . இது முதல் தஞ்சாவூர் விசயாலன் , முதலாம் 
ஆதித்தன் . முதலாம் பராந்தகன் , முதலாம் கண்டராதித்தன் , 
அரிஞ்சயன் , சுந்தரசோழன் , மதுராந்தகன் , முதலாம் இராசராசன் 
என்போர் ஆட்சி முடிய சோழப் பேரரசின் தலைநகராக இருந்தது . 
கங்கைகொண்ட சோழன் என்ற முதல் இராசேந்திரன் ( 1012-1044 ) 
காலத்தில் தலைநகர் மாற்றப்பட்டது . தஞ்சாவூர் பதின்மூன்று 
பதினைந்தாம் நூற்றாண்டுகளில் பாண்டியர் , ஹொய்சள அரசின் 
கீழும் 1534 முதல் 1662 வரை விஜயநகர ஆட்சியில் சேவப்பன் 
( 1572 ) , அச்சுதப்பன் ( 1614 ) , இரகுநாதன் . விஜயராகவன் ஆகிய 
வர்களின் 

தலை நகரமாகவும் , பின்னர் மகாராட்டிர வமிசத் 
தினரின் ( 1674-1855 ) தலைநகராகவும் இருந்து , கடைசி சிவாஜி 
ஆண்சந்ததி இல்லாது இறக்க 1855 இல் ஆங்கில 

ஆட்சியில் 
வந்தது . 

கோயிற் சிற்பத்திறனுக்கும் , சோழர் காலச் சிற்ப அமைதிக்கும் 
தஞ்சாவூர் இராசராசேசுரமும் மற்றும் நகரில் பொதிந்துள்ள 
எழுபத்தேழு திருக்கோயில்களும் நிலைக்களமாகும் . கட்டடக் 
கலைக்குச் சோழ , பாண்டிய , நாயக்க , மகாராட்டிர மன்னர்கள் 
வகுத்த அரண்மனையின் மாடமாளிகைகள் சிறந்த எடுத்துக் 
காட்டுகள் . கல்லிலும் உலோகத்திலும் ஆன சிற்பங்கள் அழியாச் 
சிறப்புற்றவை சரஸ்வதிமகால் ஒரு அறிவுக் கருவூலம் . இசைக் 
கலைக்கு ஆதரவாக நாயக்கர் சங்கீதமஹாலும் , சங்கமிருந்து 
தமிழாராய்வதற்கு நிலைக்களமாகக் கரந்தைத் தமிழ்ச் சங்கமும் , 
ஓவியக் 

கலைக்கு இராசராசேச்சுரத்துச் சோழர் - நாயக்கர் 
காலத்து ஓவியங்களும் சான்றுகள் . 

தஞ்சை இராசராசேச்சுரம் முதலாவது இராசராச சோழன் 
1003-1009 வரை ஏழு ஆண்டிற்குள் நிறுவியது . 

தஞ்சையில் தமிழ்ப் பல்கலைக் கழகம் ஒன்று இப்பொழுது 
நிறுவப்பட்டுள்ளது . இத்தகைய பல்கலைக்கழகம் நிறுவப்படுவது 
இதுவே முதன் முதலில் நிறுவப்பட்டதாகும் , 


167 


பின்னிணைப்பு -2 


23 தரங்கம்பாடி 


தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாயூரம் வட்டத்தில் மாயூரத் 
துக்குத் தென் கிழக்கில் பத்தொன்பது மைல் தூரத்தில் இருக்கும் 
ஒரு பட்டினம் . முற்காலத்தில் முக்கியத் துறைமுகமாக விளங்கியது . 
இங்கு 1620 - இல் டேனியர் கோட்டை கட்டினர் . இக்கோட்டை 
1845 -இல் ஆங்கிலேயருக்குக் கிடைத்தது . 


பதினைந்தாம் நூற்றாண்டினைச் சார்ந்த கல்வெட்டு ஒன்று 
( திரிபுவனச்சக்கரவர்த்தி குலசேகரதேவர் S.I.I. iv 399 ) இவ் 
வூரினைச் சடங்கன்பாடியான குலசேகரன் பட்டினம் என்று குறிக் 
கிறது . 17 , 18 ஆம் நூற்றாண்டைச் சார்ந்த கல்வெட்டுகளும் 
சடங்கன்பாடி என்றே குறிக்கின்றன . எனவே , இவ்வூரின் பெயர் 
தரங்கம்பாடி அன்று என்பது பெறப்படுகிறது . தமிழில் ச - த 
இரண்டும் மயங்கி வரும் ஒலிகளாகும் . எனவே சடங்கன்பாடி 
தடங்கன்பாடி- தரங்கம்பாடி என மாறியிருக்க வேண்டும் . 


24 திண்டிவனம் 

தென் ஆர்க்காடு மாவட்டத்தின் வடகிழக்கு மூலையில் 
கடலோரமாக உள்ளது திண்டிவனம் வட்டம் . இவ்வட்டத்தின் 
தலை நகர் திண்டிவனம் . திண்டிவனம் என்பது திந்திருணி ( புளிய 
மரம் ) வனம் என்ற சொல்லிலிருந்து தோன்றியது என்பர் . 


பண்டைக் காலத்தில் இது ஓய்மா நாட்டைச் சேர்ந்திருந்தது . 
இதைச் சார்ந்த கிடங்கில் என்ற ஊர் முன்னர் அரண் சூழப் பெற் 
றிருந்தது . சிதைவுகள் இன்றும் 

இருக்கின்றன . 
கிடங்கிலைச் சூழ்ந்திருந்த காவற் காட்டின் ஒரு பகுதியே திண்டி 
வனம் என்று கூறுகின்றனர் . 


அதன் 


25 திருக்கச்சூர் 

செங்கற்பட்டுக்கு வடக்கில் உள்ள சிங்கப் பெருமாள் கோயி 
லுக்கு அண்மையிலுள்ளது . திருமால் பாற்கடல் கடையும் போது 
அமுதந்திரள வேண்டுமென்று வேண்டி ஆமை ( கச்சபம் ) வடிவம் 
எடுத்து வழிபட்டபடியால் திருக்கச்சூர் எனவும் , தலமரம் ஆலமர 
மாகையால் ஆலக்கோயில் எனவும் பெயருண்டாயிற்று என்று 
கூறுவர் : 


168 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


26 திருக்கடவூர் 

இவ்வூர் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளது . மார்க்கண்டனுக் 
காக காலனைச் சிவபெருமான் காலாலுதைத்து அழித்த இடம் 
என்றும் , சாவின் அச்சத்தைக் கடக்க அருளும் திருப்பதியாகையால் 
திருக்கடவூர் எனப் 

பெயர் பெற்றது என்றும் உரைப்பர் . 
கூற்றுவனை உதைத்த இடமாதலின் நவக்கிரகங்கள் தம் வலி 
யிழந்தன என்ற காரணத்தால் இங்கு நவக்கிரகக் கோயில் 
இல்லை . இவ்வூரிலுள்ள கோயில் மேற்கு நோக்கிய வாயிலை 
யுடையது . இறைவியின் கோயில் தனியே கிழக்குநோக்கி இருக் 
கிறது . 

இக்கோயிலில் திருச்சிற்றம்பல வேலைக்காரன் திருமண்டபம் 
என ஒன்றிருந்ததென்றும் , திருக்கடவூர் சபையார் இங்குக் 
கூடுவது வழக்கமென்றும் கூறுவர் . 

இக்கோயிலில் முதலாம் இராசராச சோழன் முதலாகப் பல 
சோழமன்னர்களும் , மாலவர்மன் 

முதலாகப் பல பாண்டிய 
மன்னர்களும் , விசய நகர வேந்தர்களில் கிருஷ்ணதேவராயர் , 
வீரவிருப்பண்ண உடையார் என்போரும் வெட்டிய கல்வெட்டுகள் 
இருக்கின்றன . இவர்கள் நிவந்தங்கள் அளித்துள்ளனர் . நிலங்கள் 
விடுத்துள்ளனர் . 

திருக்கடவூருக்குக் கிழக்கே ஒரு மைல் தொலைவில் 
திருக்கடவூர் மயானம் என்ற பெயருடன் ஓர் ஊர் உள்ளது .. 
சிவபெருமான் பிரமனை நீறாக்கி மறுபடியும் உயிர்ப்பித்த இட 
மாதலின் மயானம் என்ற பெயரை அடைந்தது என்பர் . இது 
திருமெய்ஞ்ஞானம் எனவும் வழங்கப்படுகிறது . 


27 திருக்கடைமுடி 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் ஆனந்த தாண்டவ புரம் புகை 
வண்டி நிலையத்திற்கு வடகிழக்கிலுள்ள திரு நின்றியூருக்குத் 
தென்கிழக்கே நான்கு மைல் தொலைவில் உள்ளது இவ்வூர் .. 
இப்பொழுது கீழையூர் என வழங்கப்படுகிறது . 


28 திருக்கண்டியூர் 

தஞ்சாவூருக்கு வடக்கே ஆறு மைலில் உள்ளது இவ்வூர் . 
பிரமன் தலையைக் கொய்த இடம் என்றும் , திருமால் அரன் 
சாபந்தீர்த்த இடம் என்றும் கூறுவர் . 


பின்னிணைப்பு -2 


169 : 


இங்கேயுள்ள கோயிலில் உத்தம சோழன் , முதலாம் 
இராசேந்திர சோழன் , கோவிசைய நிருபதுங்க விக்கிரமவர்ம 
பல்லவன் ஆகியோர் காலக் கல்வெட்டுகள் உள்ளன . 


29 திருக்கண்ணபுரம் 

சோழ நாட்டிலுள்ளது . தஞ்சாவூர் மாவட்டத்தில் நன்னிலம் 
புகைவண்டி நிலையத்திற்குக் கிழக்கே நான்கு மைலில் உள்ளது . 
வைணவத் திருப்பதி . கண்ணுவர் வழிபட்டதால் இவ்வூர் 
கண்ணபுரம் என்று பெயர் பெற்றது என்பர் . 


30 திருக்கரபுரம் 

இவ்வூர் கொங்கு நாட்டிலுள்ளது . வேம்படிதாளம் புகை 
வண்டி நிலையத்திற்கு அண்மையிலுள்ளது . கரன் என்பவன் வழி 
பட்ட ஊராகையால் திருக்கரபுரம் எனப் பெயர் பெற்றதென்பர் . 


31 திருக்கழிப்பாலை 

சோழ நாட்டிலுள்ளது . முதலில் சிதம்பரத்திற்குத் தென் " 
கிழக்கே ஏழு மைலிலிருந்து இவ்வூரின் கோயிலைக் கொள்ளிடம் 
அடித்துக்கொண்டு 

போய்விட்டதனால் , இக்கோயிலிலுள்ள 
சிவலிங்கத்தை இப்போது சிதம்பரத்திற்குத் தென்கிழக்கே 
இரண்டரை மைலிலுள்ள சிவபுரியில் ஒரு தனிக்கோயிலில் வைத்து 
வழிபடுகின்றனர் என்று கூறப்படுகிறது . இக்கோயிலில் முதலாம் 
இராசராச சோழன் , கங்கை கொண்ட சோழன் ஆகியோர் காலக் 
கல்வெட்டுகள் உள்ளன . 


32 திருக்கழுக்குன்றம் 

இது தொண்டை நாட்டு ஊர் . செங்கற்பட்டுக்குத் தென் 
கிழக்கில் ஒன்பது மைல் தொலைவில் உள்ளது . கழுகுகள் வழி 
பட்டுப் பேறு பெற்ற தனால் கழுக்குன்றம் எனவும் , வேதங்கள் 
மலையுருவாய் இறைவனை வழிபட்டதனால் வேதகிரி எனவும் 
பெயர் வந்ததாகக் கூறுவர் . 

இப்பொழுதும் இரண்டு கழுகுகள் நாள்தோறும் 
மீதிருக்குங் கோயிலுக்கு வந்து , குருக்கள் தரும் சர்க்கரைப் 
பொங்கலையும் நெய்யையும் உண்டு செல்வது வழக்கமாக 
உள்ளது . இதனால் இதனைப் பட்சிதீர்த்தம் என்றும் சொல்வது 
உண்டு . 


மலை 


170 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


மலையின் கீழுள்ள ஊரில் உள்ள கோயிலின் கிழக்கே சங்கு 
பிறந்த குளம் ஒன்று இருக்கிறது . இக்குளத்தில்பன்னிரண்டாண்டுக் 
கொருமுறை ஒரு சங்கு பிறக்கிறது . இத்தீர்த்தத்தில் முழுகிக் 
குன்றத்தை வலம் வருவது மக்கள் வழக்கம் . மலையிலே சிறந்த 
பச்சிலைகள் இருப்பதால் இத்தலத்திலே பல நாட்கள் தங்கி 
மலையை வலம் வருவதால் பிணிதீரும் என்பர் மலையின் சுற்றுத் 
தொலைவு இரண்டரை மைல் . 


அந்தகக் கவிவீரராகவ முதலியார் திருக்கழுக்குன்றப் 
புராணம் பாடியுள்ளார் . 

வீரபாண்டியன் காலக் கல்வெட்டில் செயங்கொண்ட சோழ 
மண்டலத்தில் களத்தூர்க் கோட்டத்துத் திருக்கழுக்குன்றம் 
எனவும் , சோழர் காலக் கல்வெட்டில் களத்தூர்க் கோட்டத்தில் 
களத்தூர் நாட்டிலுள்ள உலகளந்த சோழபுரம் என்றும் இவ்வூர் 
குறிப்பிடப்பட்டுள்ளது . 


33 திருக்களர் 

சோழ நாட்டிலுள்ளது ; திருத்துறைப் பூண்டி புகைவண்டி 
நிலையத்திலிருந்து மேற்கே ஐந்து மைல் தொலைவிலுள்ளது . 
துர்வாசர் வழிபட்ட தலம் என்பர் . ஆதியப்பன் என்பவர் எழுதிய 
இவ்வூர்ப்புராணம் அச்சாகியிருக்கிறது . 


இவ்வூர்க்கோயிலில் முதலாம் இராசராசன் , முதற் 
குலோத்துங்கன் , மூன்றாங்குலோத்துங்கன் , மூன்றாம் இராசராசன் 
முதலான சோழர் காலத்திலும் , பாண்டியர் காலத்திலும் , விஜய 
நகர மன்னர் காலத்திலும் வெட்டப்பெற்ற கல்வெட்டுகள் 
உள்ளன , கல்வெட்டுகளில் இறைவர் முளைத்த நாயனார் என்று 
குறிப்பிடப் பெற்றுள்ளார் . 
34 திருக்கற்குடி 

சோழ நாட்டிலுள்ளது . திருச்சிராப்பள்ளிக்குத் தென்மேற்கே 
இரண்டரை மைலில் உள்ளது . கோயில் ஒரு சிறு குன்றின் மேல் 
இருக்கிறது . மேற்குப் பார்த்த கோயில் . இவ்வூர் இப்பொழுது 
உய்யக் கொண்டான்மலை என வழங்கப்படுவதாகத் தெரிகிறது . 

இவ்வூர்க் கோயிலில் முதற் பராந்தகன் முதலாக , முதற் 
குலோத்துங்கன் வரை பல சோழ அரசர்கள் காலத்தும் , மல்லி 
கார்ச்சுனன் என்னும் மன்னன் காலத்தும் வெட்டப் பெற்ற கல் 


பின்னிணைப்பு -2 


171 


வெட்டுகள் உள்ளன . இக்கல்வெட்டுகளில் சதுர்வேதி மங்கலத்துக் 
கற்குடி எனவும் , உறையூர்க் கூற்றத்துக் கற்குடி எனவும் , உய்யக் 
கொண்டான் திருமலை எனவும் இவ்வூர் குறிக்கப் பெற்றுள்ளது . 
35 திருக்காட்டுப்பள்ளி 

இப்பெயருடன் சோழ நாட்டில் இரண்டு ஊர்கள் இருக் 
கின்றன . இவை இருக்கும் திசைகொண்டு கீழைத் திருக்காட்டுப் 
பள்ளி எனவும் , மேலைத் திருக்காட்டுப்பள்ளி எனவும் வழங்கப்படு 


கின்றன 


கீழைத்திருக்காட்டுப்பள்ளி : சீகாழிக்குத் தென்கிழக்கிலே 
காவிரிப்பூம்பட்டினத்திற்குச் செல்லும் வழியில் திருவெண்காட் 
டிற்கு அருகில் ஒரு மைலில் உள்ளது . இங்குள்ள கோயில் மேற்குப் 
பார்த்த வாயிலையுடையது , 

மேலைத்திருக்காட்டுப்பள்ளி : தஞ்சாவூருக்கு மேற்கே 
யுள்ள பூதூர் புகைவண்டி நிலையத்திலிருந்து வடக்கே ஐந்து 
மைலில் உள்ளது . குடமுருட்டியாற்றின் தென்கரையிலுள்ளது . 
இங்குதான் காவிரியினின்றும் குடமுருட்டியாறு 

பிரிகிறது . 
உறையூர் அரசன் ஒருவன் மனைவிக்கு உற்ற கானல் வெப்பத்தை 
இவ்வூரில் சிவபெருமான் நீக்கினார் என்று கூறுவர் . 
36 திருக்காளத்தி 

இவ்வூர் சீகாளத்தி என வழங்கப் பெறுகிறது . கண்ணப்ப 
நாயனார் சிவபெருமானை வழிபட்டு ஆறு நாளில் முத்தியடைந்த 
ஊர் . இவ்வூர்க் கோயிலில் இறைவன் திருமுன்னுள்ள திருவிளக்கு 
களில் ஒன்று எப்போதும் காற்றால் மோதப் பெற்றாற்போல 
அசைந்து கொண்டே இருக்கிறதாம் . சீ - சிலந்திப்பூச்சி , காளம் 
பாம்பு , அத்தி - யானை . இம்மூன்றும் சிவனை வழிபட்டதால் 
சீகாளத்தியெனப் பெயர்பெற்றதென்பது புராணச்செய்தி . 

பழைய கல்வெட்டுகளில் திருமணிக் கங்கையுடைய நாயனார் 
என்று குறிப்பிடப்பட்டுள்ள மணிகண்டீஸ்வரர் என்னும் சிவபெரு 
மான் கோயில் ஒன்று இங்கு உண்டு . இது பன்னிரண்டாம் நூற் 
றாண்டில் வீரராசேந்திரனால் கட்டப்பெற்றதென்பர் . 

கருணைப்பிரகாசர் , சிவப்பிரகாசர் , வேலப்ப தேசிகர் ஆகிய 
மூவரும் பாடிய சீகாளத்திப் புராணமும் , வீரை நகர் ஆனந்தக் 
கூத்தர் பாடிய திருக்காளத்திப் புராணமும் , சேறைக் கவிராசர் 
பாடியதிருக்காளத்தியுலாவும் இத்தலத்தின்சிறப்பைக்கூறுகின்றன! 


172 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


இவ்வூருக்கு மும்முடிச் சோழபுரம் , சீபுரம் என்னும் பழம்பெயர் 
களும் உள . இக்கோயிலுள்ள ஆயிரக்கால் மண்டபமும் , காளி 
கோபுரமும் கிருஷ்ண தேவராயர் கட்டியவை . 
37 திருக்குருகாவூர் 

இது சோழநாட்டிலுள்ள ஓர் ஊர் . இப்பொழுது திருக் 
கடாவூர் என்று வழங்குகிறது . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
சீகாழிக்குக் கிழக்கே நான்கு மைலிலுள்ளது . 
38 திருக்குறுங்குடி 

இது பாண்டிநாட்டிலுள்ள ஓர் ஊர் . திருநெல்வேலி புகை 
வண்டி நிலையத்திற்குத் தெற்கே இருபத்தாறரை மைல் 
தொலைவிலுள்ளது . 

நம்பாடுவான் என்பவர் இத்தலத் 
திருமாலைக் கைசிகம் என்னும் பண்பாடி வழிபட்டுத் தம்மை 
யுண்ண வந்த ஒரு பிரமராட்சசனை உய்வித்த தலம் . குறுகிய 
வாமனன் திருப்பதியாதலால் குறுங்குடி என்னும் பெயர் வந்தது 
39 

திருக்கொடுங்குன்றம் 
( பிரான்மலை ) இது பாண்டி நாட்டிலுள்ள 

ஓர் ஊர் . 
மதுரைக்கு வடக்கே நாற்பத்திரண்டு மைல் தொலைவிலுள்ளது . 
இவ்வூர் கோயிலில் தேவசபை என்றொரு மண்டபமிருக்கிறது . 
40 திருக்கோட்டியூர் 

பாண்டி நாட்டிலுள்ள ஓர் ஊர் . இராமநாதபுரம் மாவட் 
டத்தில் சிவகங்கை வட்டத்தில் மானாமதுரை புகைவண்டி நிலை 
யத்திற்கு வடகிழக்கே இருபத்தேழு மைல் தொலைவிலுள்ளது . 
41 திருக்கோவலூர் 

நடுநாட்டு நகர்களில் ஒன்று . தென்னார்க்காடு மாவட்டத்தில் 
தென்பெண்ணையாற்றின் தென்கரையிலுள்ளது . பழைய காலத் 
தில் மலாடு என்னும் சிறு நாட்டின் தலைநகராக இருந்தது . 
மலையமான் நாடு என்பதே மலாடு . இந்நாட்டையாண்ட 
மன்னர்கள் மலாடர் எனப்பெற்றனர் . இம்மன்னர்களில் மலைய 
மான் திருமுடிக்காரி சிறந்தவன் . கோவல் நகரின் சிறப்பை 
அகநானூறு 35 ஆவது பாடல் குறிக்கின்றது . 
சைவ அடியார்கள் அறுபத்து மூவரில் 

ஒருவரான மெய்ப் 
பொருள் நாயனார் மலாட மன்னர்களில் ஒருவராக இந்நகரி 


பின்னிணைப்பு -2 

173 
லிருந்து அரசாண்டார் என்று பெரிய புராணம் கூறுகிறது . இந்நகரி 
லரசாண்ட தெய்வீகன் என்னும் அரசனுக்குப் பாரிமகளிரை 
ஔவையார் மணமுடித்தாரென்றும் கூறுகின்றனர் . 

இவ்வூர் மேலூர் , கீழுர் என்னும் இரு பிரிவுகளையுடையது . 
கீழூரில் வீரட்டம் என்னும் கோயிலுள்ளது . இக் கோயிலிலிருந்து 
எழுபத்தொன்பது கல்வெட்டுகளின் படிகள் எடுக்கப்பெற்றுள்ளன . 
அவை பராந்தகன் , இராசராசன் , இராசேந்திரன் , இராசாதி 
ராஜன் , இராசேந்திர தேவன் , குலோத்துங்கன் முதலான சோழ 
மன்னர்களுடையவும் , பல்லவர்களுடையவும் , இராட்டிரகூடன் 
கன்னரதேவனுடையவுமான கல்வெட்டுகளாகும் . இக்கல்வெட்டு 
களில் இவ்வூர் சயங்கொண்ட சோழ மண்டலத்து மலாடான 
ஜகந்நாத வளநாட்டுக் குறுக்கைக் கூற்றத்துத் திருக்கோவலூர் 
என்று குறிப்பிடுகிறது . 

திருக்கோவலூரில் மேலூர் பகுதியில் திருமால் கோயில் 
ஒன்றுளது . 
42 திருக்கோளூர் 

பாண்டி நாட்டிலுள்ள ஓர் ஊர் . திருநெல்வேலி ரெயில் 
நிலையத்திற்குக் கிழக்கே இருபது மைல் தொலைவில் உள்ளது . 
நவநிதிகளும் இங்கே ஒளிந்து கொண்டிருப்பதாக அதருமம் குபேர 
னிடங் கோள் சொல்லியது பற்றிக் கோளூர் எனப் பெயர் வந்தது 
என்பர் . 


43 திருச்சிராப்பள்ளி 

பண்டைய சோழ நாட்டின் ஒரு பகுதி திருச்சிராப்பள்ளி 
மாவட்டத்தின் , வட்டத்தின் தலைநகர் . இந்நகரைச் சுற்றிலும் 
திருவரங்கம் , திருவானைக்கா , உறையூர் , பொன்மலை ஆகிய 
முக்கிய இடங்கள் உள்ளன . மலைக்கோட்டை திருச்சிராப்பள்ளி 
நகரின் நடுநாயகமாகத் திகழ்கிறது . 

நகரத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் உறையூர் முன்னர் இரண் 
டாம் கரிகாலன் ஆட்சிவரை சோழ அரசர்களின் தலைநகராக 
இருந்தது , 

மூன்று தலைகளையுடைய அசுரன் வழிபட்டதனால் திரிசிர 
புரம் என்று பெயர் வந்ததாகப் புராணங் கூறும் . 

திருஞானசம்பந்தர் தம் தேவாரத்தில் சிராப்பள்ளி என்றே 
இவ்வூரைக் குறிப்பிடுகிறார் . இங்குள்ள குன்றின் மேலுள்ள 


174 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


பல்லவக் குகையில் 11 -ஆம் நூற்றாண்டில் பொறித்த கல்வெட் 
டிலும் சிராப்பள்ளி என்றே குறிக்கப்பட் டுள்ளது . இப்பெயரே 
விஜயநகர மன்னர்கள் காலம் வரை கல்வெட்டுகளிலும் , இலக் 
கியங்களிலும் வழங்கி வந்துள்ளது . விஜயநகர மன்னர் காலக் கல் 
வெட்டுகள் சிலவற்றில் கூட திருச்சிராப்பள்ளி என்று பெயர் 
கூறப்பட்டுள்ளது . 


பள்ளி என்பது சமண சமயத் தொடர்பைக் குறிக்கின்றது , 
பண்டைச் சமண சமயச் சின்னங்கள் சில இவ்வூரில் கண்டுபிடிக்கப் 
பட்டுள்ளன . இவ்வூர்க் குன்றின் மேலுள்ள உச்சிப் பிள்ளையார் 
கோயிலிலுள்ள பெரிய பாறையின் பின்புறத்தில் ஒரு பாறை முன் 
னால் சாய்ந்து ஒரு குகையை உண்டாக்கியிருக்கிறது . அக்குகையில் 
ஆதிகாலச் சமணச் சின்னங்கள் உள்ளன . இந்தப் பாறைக்குக் 
கீழே பல கற்படுக்கைகள் உள்ளன . சிலவற்றில் கல் தலையணை 
களும் காணப்படுகின்றன . இப்படுக்கைகள் நான்கு அடி நீளமும் 
ஒன்றரை அடி அகலமும் உடையன . கல் தலையணை மீது 
காணப்படும் சில மங்கிய எழுத்துகள் ஐந்தாம் நூற்றாண்டின 
வாகத் தெரிகின்றன . அவைகளில் சில அக்காலத்தில் இக்குகையில் 
தவம் செய்த சமணமுனிவர்களுடைய பெயர்களாய் இருக்கலாம் 
என்று எண்ணுகின்றனர் . இவற்றுள் ஒரு பெயர் சிரா என்பது . 

ஒரு முனிவர் தலைவரது பெயராக இருந்திருக்கலாம் . 
அதனால் இவ்வூருக்குச் சிராப்பள்ளி என்று பெயர் ஏற்பட்டிருக்க 
லாம் . 

இந்தக் குகைக்குப் போகும் வழியில் குன்றின் வடசரிவில் 
கூபக்கரி என்று கி மு.இரண்டாம் நூற்றாண்டின் பிராமி எழுத்து 
களில் பொறிக்கப்பட்டுள்ளது . “ கிணறுபோல் செல்லும் குகை 
என்பது இதன் பொருள் என்று கூறுகின்றனர் . இக்குகைக்குப் 
போகும் வழியிலுள்ள பாறையில் ‘ கண்டு ஹூ என்று 2 ஆம் நூற் 
றாண்டு எழுத்தில் பொறிக்கப்பட்டுள்ளது . மூன்று இடங்களில் 
இந்தச் சொல்லுக்குக் கீழே அமிதானம் , கததோஷ , கைவிளக்கு 
என்று பொறிக்கப்பட்டுள்ளன . இரண்டு இடங்களில் தஞ்சாஹர 
என்றும் , சேனா தண்டம் என்றும் காணப்படுகின்றன . கண்டு ஹூ 
என்பது மகேந்திரவர்மனுடைய விருதுகளைத் தெரிவிக்கும் சொற் 
களில் ஒன்றாய் இருக்கலாம் என்று கூறுகின்றனர் . தஞ்சாஹர 
என்னும் சொல் தஞ்சையைப் பிடித்தவன் என்று பொருள்படும் 
என்றும் , மகேந்திரவர்மனுடைய விருதுகளுள் ஒன்று 
என்றும் கூறுகின்றனர் . மகேந்திரவர்மனுடைய தந்தை 

சிம்ம 


பின்னிணைப்பு -2 


175 


விஷ்ணு சோழர்களை வென்றான் என்று வேலூர் பாளையம் செப் 
பேடுகள் கூறுகின்றன . தஞ்சைமாவட்டத்தில் கஞ்சனூர் என்னும் 
ஊருக்குச் சிம்மவிஷ்ணு சதுர்வேதி மங்கலம் என்று ஒரு பெயர் 
இருப்பது மேற்கூறிய கருத்தை வலியுறுத்துகிறது . பல்லவர் 
களுடைய இந்தக் காலத்திலிருந்தே 

காலத்திலிருந்தே தொடங்கிய படியால் 
தஞ்சையை வெல்லத் தந்தையுடன் சென்ற மகேந்திரவர்மன் 
தஞ்சாஹர என்ற விருதை வைத்துக் கொண்டிருக்கலாம் எனக் 
கருதுகின்றனர் . 

அதே குகையின் கல் தளத்தில் , இராசேந்திர சோழனின் முழுப் 
பெயராக ஸ்வஸ்தி ஸ்ரீ ராஜேந்திர என்று 11 - ஆம் நூற்றாண் 
டின் கிரந்த எழுத்தில் காணப்படுகின்றது . அதன் அருகில் அதே 
காலத்து எழுத்தில் முழு கல்வெட்டு ஒன்று இருக்கிறது வாதிப் 
பிரளய பைரவர் என்பவர் ஒருவர் பலருடன் தர்க்கம் செய்து 
வென்று , கருநாடக மண்டலத்துக்குப் போய் , இந்த ஊருக்கு வந்த 
தாக ஒரு சமஸ்கிருத சுலோகம் அக்கல்வெட்டில் காணப்படுகிறது . 
இவர் சமண முனிவரா என்பது தெரியவில்லை . வாது செய் 
வோரின் பைரவன் என்னும் பட்டம் சமணமுனிவர்க்கு உண்டு 
என்று தெரிகிறது . 

மகேந்திரவர்மனுடைய கல்வெட்டுகள் குகைக் கோயிலில் 
மிகுதியாகக் கிடைக்கின்றன . பல்லவர் காலத்து வரலாற்றுக் 
குறிப்புகள் பல அவற்றில் உள்ளன . 


44 திருச்செந்தூர் 

இவ்வூர் திருச்செந்தில் , சீரலைவாய் , செயந்திபுரம் முதலிய 
பல பெயர்களால் வழங்கப்படுகிறது . இது நெல்லை மாவட்டத் 
தில் கீழ்க்கடல் ஓரத்தில் அமைந்துள்ளது . திருச்செந்தூர் வட்டத் 
தின் தலைநகர் . 

முருகக்கடவுள் திருக்கோயில் கடற்கரையில் கிழக்கு நோக்கி 
யிருக்கிறது . சூரபன்மன் முதலான அவுணர்கள் தேவர்களுக்கு 
மிக்க கொடுமை செய்ய , அவர்களை மீட்பதற்காக முருகக்கடவுள் 
சேனைகளுடன் தங்கியிருந்த பாசறை என்பது புராணச் செய்தி . 

திருமுருகாற்றுப்படையில் திருச்சீரலைவாய் எனக் கூறும் 
பகுதி இவ்வூரைச் சார்ந்ததே . ஆகவே இவ்வூர் இருபது நூற் 
றாண்டுகட்கு முன்பே சிறந்திருக்க வேண்டும் எனத் தெரிகிறது . 

திருமால் குடைக்கோயில் பல்லவர் காலத்தது . ( ஆறுஏழாம் 
நூற்றாண்டு ) மற்றும் ஐந்து கல்வெட்டுகள் 

கிடைத்திருக் 


116 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


கின்றன . அவைகளில் ஒன்பதாம் நூற்றாண்டில் இருந்த வரகுண 
மாராயன் காலத்து வட்டெழுத்துக் கல்வெட்டுகள் இரண்டு 
பழையவை . 
45 திருச்சோபுரம் 

( தியாகவல்லி ) நடுநாட்டிலுள்ள ஊர் . தென்னார்க்காடு 
மாவட்டத்தில் ஆலப்பாக்கம் புகைவண்டி நிலையத்திற்கு வட 
கிழக்கே இரண்டு மைல் தொலைவில் உள்ளது . இவ்வூர் மணல் 
மேட்டிலிருந்து சுமார் நூறாண்டுகட்கு முன் கண்டு பிடிக்கப்பட்ட 
தாம் . தம்பிரான்கள் இருவர் இத்தலத்தைக் கண்டுபிடித்தார்கள் 
எனவும் , அதனால் தம்பிரான்கள் கண்ட தலம் என இதற்குப் 
பெயரெனவும் கூறுவர் . 

கல்வெட்டுகளில் இங்கே நர்த்தன கணபதி கோயில் இருந்த 
தாகவும் , அதற்குச் சுந்தரபாண்டியன் நிலம் அளித்ததாகவும் 
குறிப்புளது . இராசராச தேவன் . சாரிபுக்த பண்டிதன் , மாறவர் 
மன் சுந்தரபாண்டியன் ஆகியோர் பெயர்கள் கல்வெட்டிற் காணப் 
பெறுகின்றன . 
46 திருச்சோற்றுத்துறை 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூலிருந்து வடக்கே திரு 
வையாற்றுக்குப் போகும் வழியில் உள்ள கண்டியூருக்குத் தென் 
கிழக்கே ஒன்றரைமைல் தொலைவிலுள்ளது . 

அருளாளன் என்னும் மறையவன் பசிக்குச் சிவபெருமான் 
எடுக்குந்தோறும் குறையாத சோறு அளித்த 

ஊராகையால் 
சோற்றுத்துறை என்று பெயர் பெற்றது என்பது புராணம் கூறும் 
செய்தி . ஊருக்குத் தெற்கே சோறுடையான் வாய்க்கால் என்று 
ஒரு வாய்க்கால் இருக்கிறது . 

இவ்வூரைப் பற்றிய கல்வெட்டுகள் பராந்தகன் , முதலாம் 
இராசராசன் , கோனேரின்மை கொண்டான் , குலோத்துங்கன் முத 
லானோர் காலத்தனவாகக் காணப் பெறுகின்றன . 


47 திருத்தினை நகர் 

இப்பொழுது தீர்த்தனகிரி என்று வழங்கப்படும் இவ்வூர் நடு 
நாட்டிலுள்ளது . தென்னார்க்காடு மாவட்டத்தில் 

பரங்கிப் 
பேட்டை புகைவண்டி நிலையத்திலிருந்து வடமேற்கே ஏழு மைல் 
தொலைவிலுள்ளது . பெரியான் என்னும் பள்ளன் 

ஒருவனுக் 
காகச் சிவ பெருமான் தினை விளையும்படி செய்தாராம் . 


பின்னிணைப்பு -2 

177 
48 திருத்தெங்கூர் 

இது சோழநாட்டிலுள்ள ஓர் ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத் 
தில் திருவாரூருக்குத் தெற்கே பத்து மைல் தொலைவில் உள்ளது . 

சுந்தரர் தேவாரத்திலும் தலபுராணத்திலும் “ திருத்தேங்கூர் 
என்று இவ்வூர் வழங்கப் பெறுவதால் இதுவே சரியான பெயராக 
இருக்க வேண்டும் . 


. 


49 திருத்தேவூர் 

இது சோழ நாட்டிலுள்ள ஓர் ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத் 
தில் நாகப்பட்டினத்திற்கு மேற்கே ஏழு மைல் தொலைவிலுள்ள 
கீழ்வேளூர் புகைவண்டி நிலையத்திற்குத் தெற்கே இரண்டு மைலி 
லுள்ளது . 

இவ்வூர்க் கோயிலில் சடாவர்மன் சுந்தர பாண்டிய தேவர் 
விசயநகர வேந்தரான தேவராய மகாராயர் காலக் கல்வெட்டுகள் 
உள்ளன . கல்வெட்டுகளில் இறைவர் ஆதித்தீச்சுரமுடையார் 
என்றும் , கோயில் ஆதித்தீச்சரம் என்றும் உள்ளன . 

இவ்வூர் அரு 
மொழி தேவ வளநாட்டைச் சார்ந்தது . 
50 திருநல்லம் 

இது சோழ நாட்டிலுள்ள ஓர் ஊர் . கோனேரி ராஜபுரம் 
என்று வழங்கப்படுவது . தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிடை 
மருதூருக்குத் தென்கிழக்கே ஆறு மைல் தொலைவில் உள்ளது . 
கோயில் மேற்குப் பார்த்த வாயிலையுடையது . 

இவ்வூர்க் கல்வெட்டுகளில் இக்கோயிலைக் கண்டராதித்தன் 
மனைவியார் செம்பியன் மாதேவியார் கருங்கற்பணியாகக் கட்டி 
னார் என்றிருக்கிறது . 
51 திருநல்லூர் 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
சுந்தரப்பெருமாள் கோயில் புகைவண்டி நிலையத்திற்குத் தெற்கே 
இரண்டு மைல் தொலைவில் இருக்கிறது . இவ்வூர்க்கோயில் கல் 
வெட்டுகளில் முதல் இராசராசன் காலத்தில் இவ்வூர் பஞ்சவன் 
மாதேவி சதுர்வேதி மங்கலம் என்றிருக்கிறது . 
52 திருநள்ளாறு 

இது சோழ நாட்டிலுள்ள ஊர் . காரைக்காலுக்கு மேற்கே 
மூன்று மைல் தொலைவில் உள்ளது . இவ்வூர்க் கோயிலிலுள்ள 
க-12 


178 ) 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


இலிங்கத்தின் வடிவம் தருப்பைக் கொழுந்துகள் 

சேர்ந்தாற் 
போலிருக்கிறது . சம்பந்தர் மதுரையில் சமணருடன் வாது செய்த 
போது இத்தலப்பதிகத்தையே நெருப்பிலிட்டார் எனக் கூறுகின்ற 
னர் . சனி பகவான் கோயில் சிறப்புடைய ஊர் . 

கல்வெட்டுகளில் இவ்வூர் உய்யக்கொண்டார் வளநாட்டு 
முழையூர் நாட்டில் இருந்ததாகக் கூறப்படுகிறது . 
53 திருநறையூர் 

நாச்சியார் கோயில் என வழங்கப்படும் இவ்வூர் சோழநாட்டி 
லுள்ளது . தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணத்திற்குத் 
தென்கிழக்கே ஆறு மைல் தொலைவிலுள்ளது . 
54 திருநாகேச்சுரம் 

இது சோழ நாட்டிலுள்ள ஓரூர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
கும்பகோணத்திற்குக் கிழக்கே நான்கு மைல் தொலைவிலுள்ளது . 
இதற்குச் சண்பகாரணியம் என்று ஒரு பெயரும் உண்டு எனத் 
தெரிகிறது சேக்கிழாருக்கு மிக விருப்பமான ஊர் என்பது , அவர் 
தம்முடைய ஊராகிய குன்றத்தூரிலே ஒரு கோயில் கட்டித் திரு 
நாகேச்சுரம் என்று பெயர் வைத்ததிலிருந்து தெரிகிறது . 
- கல்வெட்டுகளில் பத்து , பதினோராம் நூற்றாண்டில் , உய்யக் 
கொண்டான் வள நாட்டுத் திரைமூர் நாட்டுத் திருவிண்ணகர் திரு 
நாகேசுரம் என்று இவ்வூர் வழங்கியதாகக் காணப்பெறுகிறது . 
55 திருநாரையூர் 

சோழ நாட்டிலுள்ள ஓரூர் . தென்னார்க்காடு மாவட்டத்தில் 
சிதம்பரத்திற்குத் தென்மேற்கேயுள்ள குமராட்சிக் கருகிலுள்ளது . 
சிதம்பரத்தில் சேமித்து வைத்திருந்த தேவாரத்திற்கு முறைகளை 
நம்பியாண்டார் நம்பி வாயிலாக வெளிப்படுத்திய பொல்லாப் 
பிள்ளையார் எழுந்தருளியிருக்கும் ஊர் . 
56 திருநாவலூர் 

நடுநாட்டில் உள்ள ஊர் . நாவல் மரத்தைத் தலவிருட்சம 
உடைமையால் இவ்வூருக்குத் திருநாவலூர் என்ற பெயர் உண்டா 
யிற்று என்பர் . சுந்தரமூர்த்தி நாயனார் அவதரித்த இடம் . 
இவர் பிறந்த வீடு இருந்த இடத்தில் இப்பொழுது ஒரு பஜனை 
மடம் இருக்கிறது . திருவெண்ணெய் நல்லூர் இராசப்ப நாவலர் 
பாடிய புராணம் ஒன்று இவ்வூருக்கு இருக்கிறது . 


பின்னிணைப்பு 

11 
57 திருநெடுங்களம் 

சோழ நாட்டில் உள்ள ஊர் . திருச்சிராப்பள்ளிக்குக் கிழக்கே 
உள்ள திருவெறும்பியூர் ரெயில் நிலையத்திற்குக் கிழக்கே ஏழு 
மைல் தொலைவில் உள்ளது . 
58 திருநெல்லிக்கா 

சோழ நாட்டிலுள்ள ஓர் ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
திருவாரூருக்குத் தெற்கே எட்டு மைல் தொலைவிலுள்ளது . 
இவ்வூர்க் கோயிலிலுள்ள சிவலிங்கத்தின் மீது ஐப்பசியில் தேய் 
பிறையில் சதுர்த்தசி முதல் ஏழு நாளும் , மாசியில் பதினெட்டாம் 
நாள் முதல் ஏழு நாளும் ஞாயிறு மறையும் போது ஞாயிற்றின் 
கதிர்கள் விழும் . பிரகாரத்தில் உள்ள நெல்லி மரத்தின் காய்களை 
இறைவருக்கு மட்டும் பயன்படுத்துகிறார்கள் . 


59 திருநெல்வேலி 

அதே பெயருள்ள மாவட்டத்தின் வட்டத்தின் தலைநகர் 
இவ்வூர் வேத சருமா என்னும் அந்தணன் உலர்த்தி வைத்திருந்த 
நெல்லை வெள்ள மடித்துப் போகா வண்ணம் வேலியிட்டுச் சிவ 
பிரான் காத்ததனால் இப்பெயர் வந்தது என்று புராணம் கூறு 
கிறது . 

தாம்பிரபருணி ஆற்றின் வடக்கிலும் தெற்கிலும் தேரி எனப் 
படும் மணல் மேடுகள் காணப்படுகின்றன . இங்கே படிகக்கல் சிறு 
கருவிகளும் , வட்டுக்கல் ஆயுதங்களும் , சிறுவெட்டுக் கருவிகளும் , 
பலவிதமான கூரிய கருவிகளும் கிடைத்துள்ளன . இவைகளைக் 
கூர்ந்து ஆய்ந்தால் இந்தத் தேரித்தொழில். கி . மு . 6000 முதல் 
கி.மு 1000 வரை நடந்து வந்துள்ளதாகத் தெரிகிறது . தாம்பிரபருணி 
ஆற்றின் தென்கரையிலுள்ள ஆதிச்சநல்லூரில் முதுமக்கள் தாழிகள் 
கிடைத்துள்ளன . இத்தாழிகள் பெரியன . ஒரே கால் உடையன 
நீண்டவை . தடித்த சிவந்த உருண்டையான பானைகள் , ஒருகஜத் 
துக்கும் குறைந்த விட்டமும் அதிலும் சற்றுக் கூடிய உயரமும் 
உடையன , சில தாழிகளில் மனிதன் சட்டகத்தின் எலும்புகள் 
அனைத்தும் கிடைத்துள்ளன . மற்றவற்றில் சில எலும்புத் 
தொகுதிகள் மட்டும் கிடைக்கின்றன . 


தாழிகளின் அகத்தும் புறத்தும் நன்கு செய்த பலவகையான 
கலங்களும் , பல இரும்புக் கருவிகளும் , ஆயுதங்களும் , வெண்கலக் 
கலங்களும் , நகைகளும் , கயிற்றில் கோத்த தங்க நகைகளும் சில 


களும் ஏராளமாகக் காணப்படுகின்றன. 
180 

கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 
நவரத்தின மணிகளும் , பெட்டிகளும் , அம்மி போன்ற கல் கருவி 


திருநெல்வேலி நகரிலுள்ள சிவன் கோயிலிலும் , அம்மன் 
கோயிலிலும் பத்தாம் நூற்றாண்டுக் கல்வெட்டுகள் உள்ளன . 


60 திருப்பத்தூர் 

வடஆர்க்காடு மாவட்டத்தில் திருப்பத்தூர் வட்டத்தின் 
தலைநகர் . 

இதே பெயருடன் இராமநாதபுரம் மாவட்டத்திலும் ஒரு 
வட்டம் உள்ளது . அதன் தலைநகரமும் திருப்பத்தூரே . 
61 திருப்பந்தணை நல்லூர் 

இது சோழ நாட்டிலுள்ள ஓர் ஊர் . தஞ்சை மாவட்டத்தில் 
திருவிடை மருதூர் புகைவண்டி நிலையத்திற்கு வடகிழக்கில் 
ஏழரை மைல் தொலைவில் உள்ளது . 

இவ்வூரிலுள்ள கோயிலில் முதலாம் இராசராசன் முதல் 
மூன்றாம் இராசராசன் வரையில் சோழ மன்னர்கள் காலத்திலும் , 
விசயநகர வேந்தர்களின் காலத்திலும் வெட்டப் பெற்ற கல் 
வெட்டுகள் இருக்கின்றன . ஒரு கல்வெட்டில் இவ்வூர் வடகரை 
விருதராச பயங்கர வள நாட்டு விளத்தூர் நாட்டுபந்தணை நல்லூர் 
என்று குறிப்பிடப் பெற்றுள்ளது . முதற் கோபுரத்து வாயிலின் 
வடபால் சுவரில் காலிங்கன் எல்லனைப் புகழ்ந்த பாடல்கள் இருக் 


கின்றன . 


62 திருப்பரங்குன்றம் 

மதுரை மாவட்டத்தில் மதுரை நகருக்குத் தென்மேற்கில் 
உள்ளது . உயர்ந்த தனிப்பாறைக் குன்றும் , அதனைச் சுற்றிச் 
சுற்றாலைப் பாதையும் , வடபுறமாகக் கோயிலும் ஊரும் , இரண்டு 
பெரிய ஏரிகளும் உண்டு , 

இங்குள்ள கோயிலின் மூலத்தானம் ஒரு பண்டைய குடை 
கோயில் , திருவுருவங்கள் பாறையிலேயே ஆக்கப் பெற்றிருக் 
கின்றன . இக்கோயில் சிற்ப வகையில் பல்லவர் காலத்தது ( ஆறு , 
ஏழாம் நூற்றாண்டு ) . 

முருகக்கடவுள் சூரபன்மனை வதைத்த பிறகு தென்னாட் 
டிற்குத் திரும்பியதும் திருச்செந்தூரிலிருந்து திருப்பரங்குன்றம் 
வந்து வீற்றிருந்தார் . இங்கே தெய்வயானையை மணம் புரிந்தார் 
என்பது புராணம் . 


பின்னிணைப்பு -2 


181 


இருபது நூற்றாண்டிற்கு முன் இக்குன்று சமண குரவர்கள் 
தங்கியிருந்த எட்டுக் குன்றுகளில் ஒன்றாக இருந்தது . சமணர் 
தவம் புரிந்த இடங்கள் இங்கு உண்டு . சம்பந்தப்பெருமான் ( ஏழாம் 
நூற்றாண்டு ) இத்தலத்தைப் பற்றிப் பாடியிருக்கின்றார் . 
பல்லவர் ஆட்சியிலும் பாண்டியிலும் இக்கோயில் சிறந்திருந்தது . 
முஸ்லீம் ஆட்சியில் மலைமேல் ஒரு பள்ளி வாசல் ஏற்பட்டது . 

திருமுருகாற்றுப்படையில் நக்கீரர் இக்குன்றைப் பாடி 
யுள்ளார் . 
63 திருப்பராய்த்துறை 

சோழ நாட்டிலுள்ள ஓர் ஊர். திருச்சிராப்பள்ளிக்கு மேற்கே 
பத்து மைலில் உள்ளது . இவ்வூரிலுள்ள கோயிலில் பராய் மரங்கள் 
நிறைந்திருந்தனவாதலின் இவ்வூர் இப்பெயரைப் பெற்றது . 

இங்குக் கல்வி , சமயம் ஆகிய துறைகளில் பணியாற்றும் ஸ்ரீ 
ராமகிருஷ்ண தபோவனம் என்ற ஒரு நிறுவனம் உள்ளது . 
64 திருப்பழனம் 

சோழ நாட்டிலுள்ள ஓர் ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
திருவையாற்றிற்குக் 

கிழக்கே இரண்டு மைல் தொலைவில் உள்ளது . 
அப்பூதியடிகளின் தொண்டைச் சிறப்பித்து அப்பர் பாடிய திருப் 
பதிகத்தையுடையது . இவ்வூருக்கு அருகில் அப்பூதியடிகளின் 
திங்களூர் இருக்கிறது . 

முதற் பராந்தகன் முதலாக மூன்றாம் குலோத்துங்கன் வரை 
பல சோழர்களுடைய கல்வெட்டுகள் இவ்வூர்க் கோயிலில் இருக் 
கின்றன . 
65 திருப்பாசூர் 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . செங்கற்பட்டு மாவட்டத் 
தைச் சேர்ந்த திருவள்ளூர் புகைவண்டி நிலையத்திற்கு வடமேற்கே 
நாலரை மைலில் உள்ளது . 

கரிகாற் சோழனுக்கு அவன் எதிரியான ஒரு மன்னன் சமணர் . 
களோடு ஆலோசித்துக் குடத்திலிட்டு 

குடத்திலிட்டு அனுப்பிய பாம்பை 
இங்குள்ள சிவபெருமான் எடுத்து ஆட்டியதாகத் திருநாவுக்கரசர் 
தேவாரத்தில் கூறியுள்ளார் . 
இவ்வூர்க் 

கோயிலிலுள்ள கல்வெட்டில் தொண்டை 
மண்டலத்து ஈக்காடு கோட்டத்துக் காக்கலூர் நாட்டுத் திருப் 


182 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


பாசூர் என இவ்வூர் குறிக்கப் பெற்றிருக்கிறது . இராசராசன் , 
குலோத்துங்கன் , வீரகம்பணன் ஆகியோர் காலக் கல்வெட்டுகள் 


உள்ளன . 


66 திருப்பாதிரிப்புலியூர் 

நடுநாட்டிலுள்ள ஊர் . தென்னார்க்காடு மாவட்டத்தின் 
தலைநகரான கூடலூருக்கு வடக்கே மூன்று மைல் தொலைவி 
லுள்ளது . 


புலிக்கால் முனிவர் வழிபட்டதனால் இவ்வூர் புலியூர் எனப் 
பட்டதாம் . சாபத்தினால் முடமான முயலுருப்பெற்ற மங்கணர் 
என்ற முனிவர் வழிபட்டுச் சாபம் நீங்கப் பெற்றாராம் . திருநாவுக் 
கரசு நாயனாரைச் சமணர்கள் கல்லோடு கட்டிக் கடலில் தள்ளிய 
போது சொற்றுணைவேதியன் என்ற தேவாரம் ஓதிக் கரை 
யேறிய ஊர் இது . அந்த இடம் கரையேறவிட்ட குப்பம் என 
வழங்கப்படுகிறது . தல விருட்சம் பாதிரி . 


இலக்கணம் சிதம்பரநாத முனிவர் இயற்றிய தலபுராணமும், 
தொல்காப்பிய முனிவரியற்றிய கலம்பகமும் இவ்வூருக்கு உண்டு , 
இவ்வூர்க் கோயிலில் பத்தாம் நூற்றாண்டு முதல் பதின்மூன்றாம் 
நூற்றாண்டு வரை பொறிக்கப்பட்ட கல்வெட்டுகள் உள்ளன . 
அக்கல்வெட்டுகளில் இக்கோயிலுக்குப் பல பணிகள் செய்தவர் 
களைப் பற்றிய குறிப்புகள் உள்ளன . 


67 திருப்பாம்புரம் 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
பேரளம் புகைவண்டி நிலையத்திற்கு மேற்கே மூன்று 
தொலைவில் உள்ளது . 


மைல் 


இவ்வூர்க் கல்வெட்டுகள் இராசராசன் , இராசேந்திரன் , திரி 
புவன வீரதேவன் , மூன்றாங் குலோத்துங்கன் , சுந்தரபாண்டியன் 
சரபோஜி மன்னர்கள் காலத்தன . சரபோஜி மன்னரின் பிரதிநிதி 
யான சுபேதார் ரகுபண்டித ராயன் என்பவனால் வசந்த மண்டபம் 
கட்டப்பெற்றது . வறுமையால் வாடிய ஒரு வேளாளன் தன் இரு 
பெண்களை நூறு பொற்காசுக்கு அடிமையாக விற்றதாக ஒரு கல் 
வெட்டுக் கூறுகிறது . கல்வெட்டில் இவ்வூர் உய்யக்கொண்டார் 
வளநாட்டுத் திருப்பாம்புரம் என குறிக்கப் பெற்றுள்ளது . 


பின்னிணைப்பு -2 


183 


68 திருப்பாலைத்துறை 

சோழ நாட்டிலுள்ள ஓர் ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
பாபநாசம் புகைவண்டி நிலையத்திலிருந்து வடகிழக்கே ஒரு மைல் 
தொலைவில் உள்ளது . 


தாருகாவன முனிவர் விடுத்த புலியைச் சிவபெருமான் உரித்து 
அதன் தோலைத் தரித்த ஊராம் . 


69 திருப்பாற்கடல் 

திருமால் எழுந்தருளியிருக்கும் நூற்றெட்டுத் திவ்ய தேசங் 
களுள் ஒன்று . 

" செங்கட்காரி கருங்கண் வெள்ளை பொன்கட் பச்சை பைங் 
கண் மா அல் என்ற பரிபாடல் ( 3 , 81-82 ) பகுதியும் , பாடிமிழ் 
பாப்பகத்து அரவணை அசைஇய , ஆடு கொள் நேமியான் 
பரவுதும் - என்ற கலித்தொகை ( 105 ) பகுதியும் இவ்வூரின் 
சிறப்பைக் கூறுவன . 


70 திருப்புட்குழி 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
காஞ்சீபுரம் புகைவண்டி நிலையத்திற்குத் தென்மேற்கே ஐந்து 
மைல் தொலைவில் உள்ளது . 

புள்ளைக் குழியிலிட்டு மூடியது போல் திருமால் காட்சி தரும் 
இடமாதலால் இவ்வூருக்குப் புட்குழி என்ற பெயர் வந்த தென்பர் . 


71 திருப்புத்தூர் 

பாண்டி நாட்டிலுள்ள ஊர் . காரைக்குடி புகைவண்டி நிலை 
யத்திலிருந்து பன்னிரண்டு மைல் தொலைவிலுள்ளது . வயிரவர் 
சந்நிதி இங்குச் சிறப்புடையது . 

இவ்வூர்க் கோயில் கல்வெட்டுகளிலிருந்து திருஞானசம்பந்தர் 
திருமடம் , திருத்தொண்டத்தொகைத் திருமடம் என்பவை இருந் 
தன என்று தெரிகிறது . மற்றும் சம்பந்தர் மடத்தில் ஸ்ரீ கண்ட 
சிவாசாரியார் இருந்தாரென்பதும் தெரிகிறது . மாறவர்மன் 
சுந்தரபாண்டியன் , பராக்கிரமபாண்டியன் , குலசேகரபாண்டியன் , 
மாறன்சடையன் , வீரபாண்டியன் ஆகியோர் காலக் கல்வெட்டுகள் 
புல செய்திகளை அறிவிக்கின்றன, 


184 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


72 திருப்புல்லாணி 

இராமநாதபுரத்திற்குத் தெற்கே ஆறுமைல் தொலைவிலுள்ள 
ஓரூர் . திருப்புல்லணை , தருப்பாசயனம் எனவும் பெயருண்டு . 

இராமபிரான் இராவணனோடு போர் புரியச் சென்றபோது 
இலங்கைக்குச் செல்ல கடல் கடக்க வேண்டியிருந்ததால் வழிவிடும் 
L டி வருணனை வேண்டித் தருப்பையில் ஏழு நாள் அளவும் பிரா 
யோப வேசமாகக் கிடந்த தலமாதலின் தருப்பாசயனம் எனப் 
பெயர் பெற்றதாம் . 

இராமபிரான் ஏழு நாள் தவமிருந்தும் வருணன் வராமையால் 
சினந்து கடல் மீது அம்புவிட நினைத்தபோது , வருணன் அஞ்சி 
வந்து , இராமன் விரும்பியவாறே வழிவிட , இராமன் வருணன் 
பிழையைப் பொறுத்து அவனுக்கு வரம் அருளிய இடம் 
என்றும் கூறுகின்றனர் . 


73 திருப்புறம்பயம் 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
திரு வின்னம்பருக்கு வடக்கே இரண்டு மைல் தொலைவில் உள்ளது . 

பிரளயத்திலும் அழியாமல் புறம்பாய் இருந்ததனால் புறம் 
பயம் என்று பெயர் வந்ததாம் . ஒரு வணிகக் கன்னியின் நிமித்தம் 
அவளுக்குக் குறித்திருந்த கணவன் பாம்பு கடித்திறக்க , அவனைச் 
சம்பந்தர் பதிகம் பாடி உயிர்ப்பித்த இடம் இது. இக்கோயில் 
விநாயகர் வெள்ளை நிறத்தினர் . 

இக்கோயிலிலுள்ள கல்வெட்டுகளில் இவ்வூர் இராசேந்திர 
சிம்ம வளநாட்டு அண்டாற்றுக் கூற்றத்தில் உள்ளதாகக் குறிப் 
பிடப்பட்டிருக்கிறது . முதற் பராந்தகன் காலக் கல்வெட்டில் 
ஆதித்தேச்சுரம் என்று இக்கோயிலின் பெயருள்ளது. 


74 திருப்புன்கூர் 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்திலுள்ள 
வைத்தீசுவரன் கோயில் புகைவண்டி நிலையத்திற்கு மேற்கே 
மூன்று மைல் தொலைவிலுள்ளது . 

திருநாளைப் போவார் இறைவரை நேரே கண்டு வணங்க 
நந்தி விலகிய தலம் . கலிக்காம நாயனாருக்காகச் சிவபெருமான் 
ஈரறுவேலி இருமுறை கொண்டு , பஞ்சத்தால் வாடிய உயிர்களைக் 
காக்க மழை பெய்வித்த தலம், 


. 


பின்னிணைப்பு -2 


185 


இவ்வூர்க் கோயிலிலுள்ள கல்வெட்டுகளில் கோப்பெருஞ் 
சிங்கன் இரண்டாம் ஆட்சி ஆண்டில் இவ்வூர் “ இராசாதி ராச 
வளநாட்டுத் திருவாலி நாட்டுத் திருப்புன்கூர் என உள்ளது . 


75 திருப்புனவாயில் 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்திலுள்ள 
அறந்தாங்கி புகைவண்டி நிலையத்திலிருந்து முப்பது மைல் 
தொலைவில் உள்ளது . 

இவ்வூர்க்கோயிலிலுள்ள இலிங்கத்திற்கு மூன்று முழ உடையும் , 
ஆவுடையாருக்கு முப்பது முழ உடையும் வேண்டும் . " மூன்று 
முழமும் ஒருசுற்று ; முப்பது முழமும் ஒருசுற்று 

என்னும் 
பழமொழி இதனைப் பற்றியே வழங்குகிறதென்பர் . 

இக்கோயிலிலுள்ள கல்வெட்டில் இவ்வூர் முத்தூர்க் கூற்றத் 
தில் இருந்ததாகத் தெரிகிறது . 


76 திருப்பூந்துருத்தி 

சோழ நாட்டிலுள்ள ஓரூர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருக் 
கண்டியூருக்கு மேற்கே இரண்டு மைல் தொலைவில் உள்ளது . 

சோழ மன்னர் ஒருவர் துருத்தியை வைத்து வழிபடச் செய்த 
தனால் இப்பெயர் வந்ததாம் . அப்பர் ஒரு மடம் கட்டிப் பல திருத் 
தாண்டகங்களும் , திரு அங்கமாலை முதலிய பதிகங்களும் பாடிக் 
கொண்டிருந்த தலம் . 
77 திருப்பூவணம் 

பாண்டி நாட்டிலுள்ள ஊர் . மதுரைக்குக் கிழக்கே பன்னி 
ரண்டு மைல் தொலைவில் உள்ளது . 

பொன்னனையாள் என்னும் தாசிக்காக இறைவர் சித்தராக 
வந்து இரசவாதஞ் செய்து கொடுத்த பொன்னைக் கொண்டு 
அவள் சிவபெருமானுடைய திருவுருவமமைத்து மகிழ்ந்த தலம் 
என்று திருவிளையாடற் புராணம் கூறுகிறது . தமிழ்நாட்டு 
மூவேந்தரும் இத்தலத்திற்கு வந்து வணங்கியிருக்கின்றனர் . 


78 திருப்பெண்ணாகடம் 

நடுநாட்டிலுள்ள ஊர் . தென்னார்க்காடு மாவட்டத்தில் 
விருத்தாசலத்திற்குத் தென்மேற்கிலுள்ளது . 


186 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


தேவப்பெண்களும் , காமதேனுவும் வெள்ளையானையும் வழி 
பட்டதனால் இப்பெயர் வந்ததென்று புராணம் கூறுகிறது ,. 
( பெண் + ஆ + கடம் ) 

கல்வெட்டில் பரகேசரி இராசேந்திரன் காலத்தில் இவ்வூர் 
வடகரை இராசாதிராச வளநாட்டு மேற்கா நாட்டுப் பிரமதேய 
மான முடிகொண்ட சோழ சதுர்வேதிமங்கலம் என்று குறிப்பிடப் 
பெற்றிருக்கிறது . 


79 திருப்பெருந்துறை 

பாண்டிநாட்டிலுள்ளது . தஞ்சைமாவட்டத்தில் அறந் 
தாங்கியிலிருந்து கிழக்கே பன்னிரண்டு மைல் தொலைவில் 
உள்ளது . 


மாணிக்கவாசகர் இங்கே வந்து குதிரை வாங்கத் தாம் 
கொணர்ந்த பொருளைக் கொண்டு ஆலயத் திருப்பணி செய்து 
இறைவன் குருமூர்த்தியாக எழுந்தருளி உபதேசம் செய்த ஊர் 
இது என்று சொல்லப்படுகிறது . 

இவ்வூர் ஆவுடையார் கோயில் , ஆளுடையார் கோயில் என 
இரண்டு விதமாகப் பெயர் பெறுகிறது . 

இவ்வூரிலுள்ள கோயில் பெரியது . மிகவும் அருமையான சிற்ப 
அமைப்புக்களையுடையது இங்குள்ள கொடுங்கைகள் சிற்பக் 
கலைத் திறமையை நன்கு எடுத்துக்காட்டுபவை . சிற்பிகள் 
ஏதேனும் திருப்பணிக்கு ஒப்பந்தம் செய்து கொண்டால் , 
ஆவுடையார் கோயில் கொடுங்கையைத் தவிர மற்ற எதைப் 
போலவும் அமைப்போம் என்று எழுதுவது வழக்கமாம் . 

இவ்வூர்க் கோயிலில் இறைவனும் அம்பிகையும் அருவமாக 
உள்ளனர் என்றும் , அதனால் பீடங்களுக்கே பூசை நடைபெறு 
கின்றது என்றும் கூறுகின்றனர் . 

இவ்வூர் மிழலைக் கூற்றத்தைச் சார்ந்ததென்று கல்வெட்டு 
கூறுகிறது . 

இவ்வூருக்கு வடக்கேயுள்ள வடக்கூருக்குச் செல்லும் வழியில் 
ஒரு மண்டபம் இருக்கிறது . அதை ஆளுடைய பரம சாமியார் 
பள்ளிக்கூடம் " என்று செப்புப் பட்டயம் கூறுகிறது . அங்கே 
ஆன்மநாதர் வேத ஆசிரியராக எழுந்தருளி , முந்நூற்றுவருடைய 
பிள்ளைகளுக்கு வேதம் ஓதுவித்ததாக ஒரு ஐதிகம் வழங்குகிறது .- 


CH 


பின்னிணைப்பு -2 

187 
80 திருப்பேர்நகர் 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . கோவிலடி என்று வழங்குகிறது.. 
தஞ்சாவூர் மாவட்டத்தில் பூதலூர் புகைவண்டி நிலையத்திற்கு 
வடமேற்கே ஆறு மைல் தொலைவில் உள்ளது . 
81 திருப்பேரை 

பாண்டி நாட்டிலுள்ள ஊர் . தென்திருப்பேரை என்று 
வழங்குகிறது . திருநெல்வேலி புகைவண்டி நிலையத்திற்குக் 
கிழக்கே இருபத்து நான்கு மைல் தொலைவில் உள்ளது . 
82 திருப்பைஞ்ஜீலி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . திருச்சிராப்பள்ளிக்கு வடமேற்கே 
பதினொரு மைல் தொலைவில் உள்ளது . 

பசியால் வருந்திய அப்பருக்குச் சிவபெருமான் கட்டமுது 
கொடுத்தருளியதாகக் கருதப்படும் தடாகமும் தோட்டமும் இத் 
தலத்திற்குத் தெற்கே முக்கால் மைலில் உள்ளன . பைஞ்ஜீலி 
பசிய வாழை . 

கோயிலில் வாழைமரம் இருக்கிறது . இவ்வாழை 
இறைவனுக்குப் பயன்படுகிறது . 

இக்கோயிலில் முதலாம் இராசேந்திரன் , முதலாம் இராசாதி 
ராசன் , திரிபுவனச் சக்கரவர்த்தி இராசராசன் , திரிபுவனச் சக்கர 
வர்த்தி கோநேரின்மை கொண்டான் ஆகியவர் காலக் கல்வெட்டு 
கள் உள்ளன . இராசேந்திரன் காலக் கல்வெட்டிலே , இராசேந்திர 
சிங்க வளநாட்டுத் தனியூர் திருவெள்ளறை திருப்பைஞ்ஜீலி 
எனவும் , மற்றையோர் கல்வெட்டுகளில் " இராசாதிராச 
வளநாட்டு வடவழி நாட்டுத் திருப்பைஞ்ஜீலி , " இராசராச 
வளநாட்டு வடவழி நாட்டுத் திருப்பைஞ்சீலி " எனவும் இவ்வூர் 
கூறப்படுகிறது . 


83 திருமங்கலக்குடி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
திருவிடை மருதூருக்கு வடகிழக்கே மூன்றரை மைல் தொலைவில் 
உள்ளது . 
84 திருமணஞ்சேரி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
குற்றாலம் புகைவண்டி நிலையத்திற்கு வடகிழக்கில் சுமார் ஐந்து 
மைல் தொலைவில் உள்ளது . 


188 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


ஒரு . மங்கையின் வயிற்றில் ஆமையாகப் பிறந்த ஒருவன் 
சிவபெருமானை வழிபட்டு மனிதனாகித் தன் தாயின் ஒப்பந்தப் 
படி மற்றொருத்திக்குப் பிறந்திருந்த பெண்ணை மணந்த இடம் 
என்று கூறுகின்றனர் . 
85 திருமருகல் 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருப் 
புகலூருக்குத் தென்கிழக்கே மூன்றரை மைல் தொலைவில் 
உள்ளது . பாம்பு கடித்திறந்த வணிகனைத் திருஞானசம்பந்தர் 
திருப்பதிகம் பாடி உயிர்ப்பித்த தலம் . 


கல் 


86 திருமழபாடி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
திருநெய்த்தானத்திற்கு வடமேற்கே இரண்டு மைல் தொலைவில் 
உள்ளது . 

இவ்வூர்க் கோயிலில் முதலாம் இராசராசன் முதல் மூன்றாங் 
குலோத்துங்கன் வரையில் பல சோழர்களுடையவும் , சடாவர்மன் 
சுந்தரபாண்டியனுடையதும் , ஹொய்சளருடையவுமான 
வெட்டுகள் இருக்கின்றன . 
87 திருமழிசை 

செங்கற்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்பூதூர் வட்டத்தில் 
இருக்கிறது . சோழர்காலக் கட்டடமான சிவன் கோயிலொன்றும் , 
திருமழிசையாழ்வார் கோயிலும் , திருமால் கோயிலும் இருக் 
கின்றன . திருமழிசையாழ்வார் பிறந்த ஊர் . 
88 திருமறைக்காடு 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருத்துறைப் பூண்டி வட்டத்தில் 
ள்ள ஓர் ஊர் . வேதாரணியம் என வழங்கப்படுவது . 

இவ்வூர்க் கோயிலில் பராந்தகசோழன் ( 907-955 ) காலம் முதல் 
சோழ வரலாற்றை விளக்கும் எண்பத்து நான்கு கல்வெட்டுகள் 
உள்ளன . 

இவ்வூர் பரஞ்சோதி முனிவரும் தாயுமானவரும் பிறந்த 
இடம் , தமிழகத்தின் மிகப்பெரிய உப்பளமாகிய வேதாரணிய 
உப்பளம் இங்கு உள்ளது . உப்பு.வரியை எதிர்த்து நடந்த சத்தி 
யாக்கிரகத்தால் இவ்வூரின் புகழ் இந்தியா முழுமையும் பரவிற்று . 


பின்னிணைப்பு -2 


189 


89 திருமாணிகுழி 

நடுநாட்டிலுள்ள ஊர் . தென்னார்க்காடு மாவட்டத்தில் 
திருப்பாதிரிப் புலியூர் ரெயில் நிலையத்திற்கு மேற்கே மூன்றரை 
மைல் தொலைவிலுள்ளது . திருமால் வாமனராக அவதரித்த 
போது வழிபட்ட தலமென்பது புராண வரலாறு . மாணி என்பது 
பிரமசாரியைக் குறிக்கும் . 

இக்கோயிலிலுள்ள கல்வெட்டுகளிலிருந்து இரண்டாம் 
குலோத்துங்கன் இத்தலத்தில் முடிசூட்டிக் கொண்டான் என்று 
தெரிகிறது . இவ்வூர் விருதராச பயங்கர வளநாட்டு மேற்கா 
நாட்டு உதவித் திருமாணி குழி எனச் சோழர் காலக் கல் 
வெட்டிலும் , வீரபாண்டியன் காலத்தில் ‘ நடுவில் மண்டலத்துத் 
திருமாணி குழி என்றும் காணப்படுகிறது . 
90 திருமாற்பேறு 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
காஞ்சீபுரத்திற்கு வடமேற்கே ஏழு மைல் தொலைவில் உள்ளது . 
சலந்தரனைக் கொன்ற சக்கரத்தைத் திருமால் சிவபெருமானை 
வழிபட்டுப் பெற்ற தலம் என்பது தல வரலாறு . 

இக்கோயில் கல்வெட்டொன்றில் இவ்வூர் ஜயங் கொண்ட 
சோழ மண்டலத்திலுள்ள காமக்கோட்டத்தின் பகுதியான வல்ல 
நாட்டிலுள்ள திருமாற்பேறு என்று குறிப்பிடப்பெற்றுள்ளது . 
இத்தலத்தில் அக்கினீசுரர் கோயில் ஒன்று தனியே இருந்திருக்க 
வேண்டும் என்று கல்வெட்டிலிருந்து தெரிகிறது . இக்கோயிலைக் 
கட்டவும் , சுற்று மண்டபத்தை முற்றுப்பெறச் செய்யவும் விராட 
அரசன் அனையமான் என்ற மண்டலாதித்தனால் தானங் 
கொடுக்கப்பட்டதென்றும் , உத்தம சோமீசுரமுடையார் உருவம் 
செப்யச் சோழன் இராஜகேசரிவர்மனால் நிலம் 

தானங் 
கொடுக்கப்பட்டதென்றும் வேறு சில செய்திகளும் கல்வெட்டு 
களால் அறியப்பெறுகின்றன . 
91 திருயேச்சூர் 
சோழ நாட்டிலுள்ள 

ஊர் . 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
பேரளம் புகைவண்டி சந்திப்பிலிருந்து சுமார் ஒரு மைல் தொலை 
வில் உள்ளது 

இங்குள்ள கோயிலின் விமானம் யானைமேல் இருப்பது போல் 
இருக்கிறது . இறைவனையும் இறைவியையும் யானைமீது வைத்துக் 
கதிரவன் வழிபட்டான் என்பது ஐதிகம் . 


190 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


என 


92 திருமுதுகுன்றம் 
இப்பொழுது விருத்தாசலம் 

வழங்கப்படுகிறது . 
தென்னார்க்காடு மாவட்டத்தில் , விருத்தாசலம் வட்டத்தின் 
தலைநகர் . 

இவ்வூர் வரலாற்றுச் சிறப்புடையது . இவ்விடத்தில் தான் 
கிளைவ் பிரபுவும் , பிகர் ( Pigot ) என்பவரும் பிரெஞ்சுக்காரரிடம் 
கைதியாகும் நிலையிலிருந்து தப்பினர் என்று கூறுகின்றனர். 
93 திருமுருகன்பூண்டி 

கொங்கு நாட்டிலுள்ள ஊர் . கோயம்புத்தூர் . மாவட்டத்தில் 
திருப்பூர் புகைவண்டி நிலையத்திலிருந்து வடக்கே ஐந்துமைல் 
தொலைவிலுள்ளது . இதற்கு மாதவி வனம் என்றும் பெயர் 
உண்டு . துருவாசமுனிவர் இம்மரத்தை வானுலகிலிருந்து கொண்டு 
வந்தாராம் . முருகன் வழிபட்டதனால் முருகன் பூண்டி எனப் 
பெயர் வந்ததென்பர் . 

இங்குள்ள கோயிலுக்கு வெளியேயுள்ள பிள்ளையார் 
கோயிலுக்கெதிரில் ஒரு பாறையில் இருக்கும் சிறு குழியொன்றில் 
பன்னிரண்டாண்டுகட்கு ஒருமுறை நீர் பொங்குவதாகக் கூறு 


கின்றனர் . 


94 திருமுல்லைவாயில் 

இப்பெயருடன் இரண்டு ஊர்கள் உள்ளன . 
( 1 ) வடதிருமுல்லைவாயில் : இது தொண்டை நாட்டிலுள்ளது 
செற்கற்பட்டு மாவட்டத்தில் அம்பத்தூர் ரெயில் நிலையத்தி 
லிருந்து வடமேற்கே - ஒன்றரைமைல் தொலைவில் உள்ளது . 
தொண்டைமான் சக்கரவர்த்தி வழிபட்ட ஊர். கோயிலில் இரண்டு 
பெரிய எருக்கந்தூண்கள் இருக்கின்றன . இவைகளுக்கு மூன்றிடங் 
களில் பூணிட்டிருக்கின்றனர் . அடியார்கள் சந்தனத் தைலம் பூசு 


கின்றனர் . 


( 2 ) தென் திருமுல்லைவாயில் : இது சோழ நாட்டிலுள்ளது . 
இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் சீர்காழிக்குக் கிழக்கே ஒன்பது 
மைல் தொலைவில் உள்ளது . கடலோரத்தில் இருக்கிறது . 
95 திருமுனைப்பாடி நாடு 

இது நடு நாடு என்றும் , மலையமானாடு என்றும் கூறப்படும் . 
தலைநகர் திருக்கோவலூர் . இங்கே மலையமான் திருமுடிக்காரி 
அரசாண்டான் . 


பின்னிணைப்பு -2 


191 


தென்னார்க்காடு மாவட்டத்தின் ஒரு பகுதியாக இப்பொழு 
துள்ளது . 
96 திருமெய்யம் 

பாண்டி நாட்டிலுள்ள ஊர் . இராமநாதபுரம் மாவட்டத்தில் 
சிவகங்கை வட்டத்தில் மானாமதுரை ரெயில் நிலையத்திற்கு வட 
கிழக்கே முப்பத்தைந்து மைல் தொலைவிலுள்ளது . 


97 திருவக்கரை 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . தென்னார்க்காடு மாவட்டத் 
தில் விழுப்புரம் வட்டத்தில் உள்ளது . புதுச்சேரி புகைவண்டி 
நிலையத்திலிருந்து பதின்மூன்று மைல் தொலைவில் உள்ளது . 

வக்கரம் என்னும் அசுரன் வழிபட்டதனால் வக்கரை என்ற 
பெயர் வந்ததென்பர் . 
98 திருவண்ணாமலை 

வடஆர்க்காடு மாவட்டத்திலுள்ளது . திருவண்ணாமலை 
வட்டத்தின் தலைநகர் . 

அழகிய வடிவுடையதும் 2665 அடி உயரமுடையதுமான ஒரு 
மலையும் நாற்புறங்களிலும் நான்கு கிளைகளும் அமர்ந்த குன்றுத் 
தொகுதியின் கீழ்ப்பகுதியில் , அதன் தாழ்வரையில் அமைந்துள்ளது . 
இப்பெரிய ஊர். அண்ணாமலையார் கோயில் நகரின் நடுவில் 
உள்ளது . இங்கே நடைபெறும் கார்த்திகைத்தீபம் தமிழ் நாடு 
அறிந்த பெரிய திருவிழா . 
கோயில் சுவர்களிலுள்ள கல்வெட்டுகள் 

அதனுடைய 
வரலாற்றைக் கூறுகின்றன . இக்கல்வெட்டுகளில் இவ்வூர் முதல் 
இராஜேந்திரன் காலத்தில் ( 1038 ) மதுராந்தக வளநாட்டுப் 
பெண்ணை வடகரைத் திருவண்ணாமலை என்று குறிப்பிடப் 
பெற்றுள்ளது . பிறகு இராஜராஜ வளநாடு என்றும் , ஜெயங் 
கொண்ட சோழமண்டலம் என்றும் வளநாட்டுப் பெயர் மாறி 
யுள்ளது . ஜெயங் கொண்ட சோழ மண்டலம் என்று மாறியபோது 
உட்பிரிவு செங்குன்றக் கோட்டத்து அண்ணா நாட்டுத்தனியூர் 
என்று இவ்வூர் குறிப்பிடப் பெற்றுள்ளது . விஜயாலய சோழ 
வுமிசம் (பத்து-பன்னிரண்டாம் நூற்றாண்டு ) கோப்பெருஞ் சிங்கன் 
முதலான பல்லவ அரசர்கள் ( பதின்மூன்றாம் நூற்றாண்டு) நடுநாட்டுச் 
சிற்றரசர்கள் ( பதினான்காம் நூற்றாண்டு) விசயநகரத்து மன்னர்கள் 


J 


192 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


( பதினைந்து - பதினாறாம் நூற்றாண்டு ) வேலூர் நாயக்கர்கள் 
( பதினோழம் நூற்றாண்டு ( ஆர்ச்காட்டு நவாப்புகள் ( பதினெட்டாம் 
நூற்றாண்டு ) முதலியோர் காலங்களில் இக்கோயில் சிறந்து 
விளங்கிற்று . 
99. திருவயிந்திரபுரம் 

தென்னார்க்காடு மாவட்டத்தில் திருப்பாதிரிப்புலியூருக்கு 
மேற்கே நான்கு மைல் தொலைவில் உள்ளது . அகீந்திரன் எனப் 
படும் திருவனந்தாழ்வான் பூசித்த இடம் ஆதலால் அகீந்திரபுரம் 
எனப் யெயர் பெற்றது என்பர் . இது அயிந்திரபுரம் என்றாகியது . 
100 திருவரங்கம் 

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் காவிரிக்கும் கொள்ளிடத் 
திற்கும் இடையிலுள்ள தீவில் அமைந்துள்ளது . இவ்வூருக்கு 
ஸ்ரீரங்கம் என்று பெயர் வழங்குகிறது . அரங்கம் , கோயில் , போக 
மண்டபம் , பூலோக வைகுண்டம் என்னும் பெயர்களும் 
இவ்வூருக்கு உண்டு . வைணவர்களின் முக்கியமான தலம் இது . 

ஐந்தாம் வீதியான அகளங்க நாட்டாழ்வான் வீதியிலுள்ள 
திருவரங்கத் தமுதனார் சன்னிதியில் இருக்கும் சிம்மத்தூண்கள் 
கி பி . 650 காலத்தவை என்று கருதப்படுகின்றன . இதுவரை வெளி 
வந்துள்ள சுமார் 353 கல்வெட்டுகளிலிருந்து இக்கோயிலின் 
வரலாறும் , அக்காலத்திய அரசியல் வரலாறும் தெரியவருகின்றன 
இக்கோயிலுக்குச் சோழ , பாண்டிய , பல்லவ , ஹொய்சள மன்னர் 
களாலும் , அவர்கள் தளபதிகளாலும் அவ்வவர் காலங்களில் 
செய்யப்பட்ட திருப்பணிகளும் , அணிவிக்கப்பெற்ற அணிகலன் 
களும் பலப்பல என்று தெரிகின்றன . தென்னிந்திய வரலாற்றுக் 
கல்வெட்டுகளென வெளியிடப்பட்டவற்றுள் பக்கங்கள் 89 முதல் 
211 வரை உள்ளவை இக்கோயிலைப் பற்றியவை . 

கி . பி . 1327 - இல் முகமது துக்ளக் தென்னாட்டின் மீது 
அனுப்பிய படை ஹொய்சள , மூன்றாம் பல்லாளரை முறியடித்துப் 
பிள் ஸ்ரீரங்கநாத விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு போய் , மைசூர் 
மேலைக் கோட்டையில் சிலகாலமும் , பின்னர் திருப்பதிமலையில் 
கி. பி . 1371 வரையிலும் வைத்திருந்ததாகவும் , பின்னர் இரண் 
டாம் கம்பண்ணா என்ற மன்னன் தளபதியான கோபன்னாவால் 
மறுபடியும் ஸ்ரீரங்கத்திற்குக் கொணரப் பட்டதாகவும் தெரிகிறது , 
காஞ்சிபுரம் தாயார் சன்னிதியிலுள்ள கல்வெட்டும் 

இதை 
விளக்குகிறது . 


பின்னிணைப்பு -2 


193 


சக 1448 - இல் கிருஷ்ணதேவராய மன்னன் இக்கோயிலின் 
முதல் மண்டபத்திலுள்ள கதவுகள் இரண்டினுக்கும் பொன் தகடு 
வேய்ந்ததாகவும் , தங்கபீடம் கொடுத்தாகவும் தெரிகிறது . 

ஸ்ரீரங்கநாதரது கோயில் ஒன்றே ஏழு பிராகாரங்களைக் 
கொண்ட முழு ஆலயம் எனக் கருதப்படுகிறது . இந்த ஏழு 
பிரகாரங்களின் மொத்தப் பரப்புச் சுமார் 160 ஏக்கர்கள் , மதில் 
களின் மொத்த நீளம் ஆறுமைல்கள் . ஒவ்வொரு வீதியிலும் நான்கு 
பக்கங்களிலும் மிக அழகிய கோபுர வாயில்கள் இருக்கின்றன . 
101 திருவல்லம் 

திருவலம் என்று வழங்கப்படும் இவ்வூர் தொண்டை நாட்டி 
லுள்ளது . வடஆர்க்காடு மாவட்டத்தில் வாலாஜா வட்டத்தில் 
உள்ளது . எட்டு மைல் தொலைவில் புகழ் பெற்ற முருகன் தல 
மாகிய வள்ளிமலை இருக்கிறது . 
102 திருவல்லிக்கேணி 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . சென்னை மாநகரின் ஒரு 
பகுதியாக விளங்குவது . இங்கே பார்த்தசாரதி கோயில் இருக் 
கிறது . கோயிலில் அழகிய சிற்பங்களும் சிலைகளும் இருக்கின்றன . 
கோயிலின் முன்னால் அழகிய படித்துறைகளுடன் கூடிய குளம் 
ஒன்று இருக்கிறது . 

இக்கோயில் பல்லவர் காலத்தில் கட்டப்பெற்று , பின்னர் சோழ 
பாண்டிய மன்னர்களால் விரிவாக்கப்பட்டது . 1564 - இல் பக்தி 
மான் ஒருவரால் புதுப்பிக்கப் பெற்றது . 

பண்டைக்கால வழக்குப்படி கண்ணபிரான் குடும்ப சமே 
தராய்க்குடி கொண்டுள்ள தலங்கள் இரண்டனுள் முக்கியமானது 
மற்றொரு தலம் திருத்தங்கல் . 
103 திருவலஞ்சுழி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
கும்பகோணத்திற்கு மேற்கே நான்கு மைல் தொலைவில் உள்ளது . 

பிலத்திற் சென்று விட்ட காவிரி வெளிப்படுவதற்காக ஏரண்ட 
முனிவர் தம்மைப் பலி கொடுத்த பிறகு , காவிரி மேலே வலமாகச் 
சுழித்துக் கொண்டு வந்ததனால் இவ்வூர் வலஞ்சுழி என்ற பெயர் 
பெற்றதென்பர் . 

-13 


194 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


104 திருவலிதாயம் 
- தொண்டை நாட்டிலுள்ள ஊர். செங்கற்பட்டு மாவட்டத்தி 
லுள்ளது . வில்லிவாக்கம் புகைவண்டி நிலையத்திலிருந்து தென் 
மேற்கே இரண்டு மைல் தொலைவிலுள்ளது . 

இவ்வூர்க் கோயிலிலுள்ள கிணற்று நீர் மிகவும் சுவையுடையது 
என்று கூறுகின்றனர் . 
105 திருவழுந்தூர் 

இவ்வூர் தஞ்சை மாவட்டத்தில் தேரழுந்தூர் என்னும் புகை 
வண்டி நிலையத்தின் தென்கிழக்கே இரண்டு மைல் தொலைவில் 
உள்ளது . 

அகத்திய முனிவர் தமக்கு நேர்ந்த ஒரு சாபத்தை நீக்கும் 
பொருட்டு இத்தலத்திற்கு வந்து சிவபெருமானைக் கருதித் தவம் 
புரிந்திருக்க , வான் வழியே ஊர்ந்து சென்ற ஒரு அரசனது தேர் , 
அம்முனிவருக்கு நேரே பறந்த காரணத்தால் , நிலத்தில் விழுந்து 
அழுந்தியமை பற்றித் தேரழுந்தூர் என்றாயிற்று என்று புராணம் 
கூறும். இதை அழுந்தூர் எனவும் கூறுவர். 

திருவழுந்தூர் என்பது தேரழுந்தார் எனச் சிதைவுற்றிருக்க 
வேண்டும் என்று அறிஞர்கள் கூறுவர் . 

கம்பர் இவ்வூரினரென்பர் . இவ்வூரில் கம்பர்மேடு 
வழங்கும் ஓர் இடமும் உண்டு. இது கம்பர் தங்கி வாழ்ந்திருந்த 
இடம் என்கின்றனர் . உருவப்பஃறேர் இளஞ்சேட்சென்னி என்னும் 
சோழன் இவ் அழுந்தூர் வேளின் மகளை மணம் புரிந்து கொண்ட 
வனென்பது , தொல்காப்பியம் அகத்திணையியல் 30- ஆம் நூற் 
பாவில் , நச்சினார்க்கினியர் உரையால் அறியலாகிறது . 

சோழன் கரிகாற் பெருவளத்தான் இவ் இளஞ்சேட் சென்னி 
யின் புதல்வனாவான் . “ உருவப்பஃறேர் இளையோன் சிறுவன் 
எனப் பொருநர் ஆற்றுப்படை (130 ) கூறும் . இவன் தஞ்சை நீடா 
மங்கலத்திற்கு அருகில் உள்ள வெண்ணி யென்னும் ஊர்ப் 
புறத்து நேர்ந்த பெரும் போர் ஒன்றில் , ஏனை இரு பெரு வேந்த 
ரோடு , பதினொரு குறுநில மன்னரையும் புறங்கண்டு வென்றான் . 
அவ்வெற்றியைப் பாராட்டித் திருவழுந்தூரினர் ( அவன் மாமன் 
முதலோர் ) ஒரு பெருங் கொண்டாட்டம் கொண்டாடினர் என்றும் 
அதன் பெரிய 

ஆரவாரம் வெகுதூரம் பரவிய தென்றும் 
அகநானூறு 246 - ஆம் செய்யுள் கூறுகிறது . 


என 


பின்னிணைப்பு -2 


1951 


இவ்வூர்ச் 

சிவன். கோயில் கல்வெட்டுகள் மூன்றாம் 
குலோத்துங்கன் காலத்தவை என்றும் , செயங் கொண்ட சோழ 
வளநாட்டுத் திருவழுந்தூர்த் திருமடம் உடைய நாயனார் 
எனநாட்டின் பெயரும் , கோயிலின் பெயரும் பிறவும் அறியலாகும் . 
106 திருவள்ளூர் 

திருவெவ்வுளூர் என்று வழங்கப்பட்ட இவ்வூர் தொண்டை 
நாட்டிலுள்ளது . - செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருவள்ளூர் புகை 
வண்டி நிலையத்திற்கு வடக்கே இரண்டு மைல் தொலைவில் 
உள்ளது . 

திருமால் சாலி கோத்திர முனிவருக்குக் காட்சி தந்து உறை 
தற்குரியது எவ்வுள் ? என வினவியதால் திரு எவ்வுளூர் எனப்பெயர் 
வந்ததாம் . 
107 திருவனந்தபுரம் 

கேரள நாட்டின் தலைநகர் . முன்னர் திருவிதாங்கூர் சமஸ் 
தானத்தின் தலைநகராக இருந்தது . பழைய கோட்டையைச் சுற்றி 
எழுந்த நகரம் . இங்கே 1935 இல் நிறுவப்பட்ட சித்திராலயத்தில் 
இராஜபுதன , மொகலாய , தஞ்சாவூர் மரபு ஓவியங்களும் , அஜந்தா 
சிக்ரியா , சுதை ஓவியங்களின் பிரதிகளும் , திருவிதாங்கூர் , கொச்சி 
சுவரோவியங்கள் ஐந்தும் , நவீன ஓவியர் தீட்டிய ஓவியங்களும் . 
திபெத்திய , சீன . ஜப்பானிய ஓவியங்களும் இருக்கின்றன . 

இங்குள்ள திருக்கோயிலின் கட்டட அமைப்பு திராவிடக் 
கட்டடச் சிற்ப முறைக்கு வேறுபட்டது என்று கூறுகின்றனர் . 
கி . மு . 310 0இல் கட்டப் பெற்றதாகச் சொல்லப்படுகிறது . இதன் 
ஏழடுக்குக் கட்டடம் வானளாவியது . அழகிய சிற்பங்கள் 
கொண்டது . எடுத்துக்காட்டாக உட்புற வழியில் சிற்பங்கள் 
செதுக்கப் பெற்ற 368 கருங்கல் தூண்கள் இருக்கின்றன . 


108. திருவாமாத்தூர் 

தென்னார்க்காடு மாவட்டத்தில் விழுப்புரத்திற்கு வடமேற்கே 
நான்கு மைல் தொலைவில் உள்ளது . பசுக்களுக்குத் தாய் போன்ற 
ஊர் எனப் பொருள்படும் . இரட்டைப் புலவர்கள் திருவா 
மாத்தூர்க் கலம்பகம் பாடியுள்ளனர் . 

முதற் பராந்தகன் முதலாக முதற் குலோத்துங்கன் வரை பல 
சோழர்களுடைய கல்வெட்டுகள் இவ்வூர்க் கோயிலில் உள்ளன 


1961 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


முதற் பராந்தகன் காலத்தில் கற்றளியாகக் கட்டப்பட்டது . இந்த 
அரசன் காலத்தில் இவ்வூர் அருவா நாட்டு மீய்வழி வாவலூர் 
நாட்டுத் தேவதானம் திருவாமாத்தூர் என வழங்கப் பெற்றது . 
இத்திருக்கோயிலில் மூன்று சந்திகளிலும் திருப்பதிகம் பாடி வரப் 
பதினாறு குருடர்களும் , 

குருடர்களும் , அவர்களுக்கு வழிகாட்ட இருவரும் 
நியமிக்கப்பட்டிருந்தனரெனக் கல்வெட்டுக் கூறும் . 
109 திருவாரூர் 

சோழ நாட்டில் உள்ளது . தஞ்சாவூர் மாவட்டத்தைச் 
சேர்ந்தது . இது பிறக்க முக்தி தரும் தலம் என்பது மரபு . 

இவ்வூர்க் கோயிலில் பராந்தகன் , இராசராசன் , முதல் 
இராசேந்திரன் , இராசாதிராசன் , முதற்குலோத்துங்கன் , இரண் 
டாம் இராசேந்திரன் , விக்கிரமசோழன் , இரண்டாம் குலோத் 
துங்கன் முதலியோருடைய கல்வெட்டுகள் உள்ளன . அவற்றில் 
இந்நகரம் க்ஷத்திரிய சிகாமணி 

வள நாட்டுத் திருவாரூர் 
கூற்றத்துத் திருவாரூர் எனவும் , அதிராசேந்திர வளநாட்டுத் 
திருவாரூர் கூற்றத்துத் திருவாரூர் எனவும் , செய மாணிக்க வள 
நாட்டுத் திருவாரூர் கூற்றத்துத் திருவாரூர் எனவும் குறிப்பிடப் 
பெற்றுள்ளது . 


110 திருவாலங்காடு 

செங்கற்பட்டு மாவட்டத்தில் திருவாலங்காடு புகை வண்டி 
நிலையத்திற்கு வடகிழக்கே மூன்று மைல் தொலைவிலுள்ளது . 

காரைக்காலம்மையார் கைலையிலிருந்து தலையாலே நடந்து 
வந்து , இங்கு இறைவனுடைய திருநடனத்தைச் சேவித்துத் திரு 
வடியின் கீழ் சிவானந்தத்தை நுகர்ந்திருப்பதாகப் பெரிய புராணம் 
கூறும் . 

ஒரு வணிகனுக்குத் தாம் கொடுத்த வாக்கைக் காப்பாற்றத் 
தம் உயிரைக் கொடுத்த வேளாண் குடியினர் வாழும் பழையனூர் 
இதன் அருகில் ஒரு மைலில் உள்ளது . 

கல்வெட்டுகளில் இவ்வூர் மணவிற் கோட்டத்து மேல் மாலை 
பழையனூர் நாட்டுத் திருவாலங்காடு என்றும் , ஜெயங்கொண்ட 
சோழ மண்டலத்து மேல் மாலையாகிய பழையனூர் நாட்டுத் திரு 
வாலங்காடு என்றும் வழங்கப் பெறுகிறது . இக்கல்வெட்டுகள் 
முதற் பராந்தகசோழன் காலம் முதலாக விஜய நகர அரசர் காலம் 
வரையுள்ளவை .. 


பின்னிணைப்பு-2 


197 


111 திருவான்மியூர் 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . சென்னை மயிலாப்பூருக்குத் 
தெற்கே மூன்று மைல் தொலைவில் கடற்கரையோரத்தில் உள்ளது . 
வான்மீகன் வழிபட்ட தலம் என்று புராணம் கூறும் . ஊரின் வட 
மேற்கில் வான்மீகர் கோயில் ஒன்று உள்ளது . 


உலக 


112 திருவானைக்கா 

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் திருச்சிராப்பள்ளிக்கு 
வடக்கே மூன்று மைல் தொலைவில் உள்ளது . 

இவ்வூர்க் கோயிலின் சிறிய இலிங்கம் எப்பொழுதும் நீர் சூழ்ந் 
திருக்கும் . காரணம் காவிரி , கொள்ளிடம் ஆகிய பேராறுகள் 
முறையே தெற்கிலும் வடக்கிலும் ஓட இடையில் உள்ள கோயிலின் 
கருப்ப இல்லம் தரைமட்டத்திற்கும் தாழ்ந்திருப்பதேயாகும் . 

திருவெண்ணாயில் என்ற மற்றொரு பழம் பெயரும் இதற்கு 
உண்டு . கணநாதர் இருவர் சாபத்தால் யானையும் சிலந்தியுமாக 
இவ்வூரில் பிறந்து வழிபட்டனர் என்றும் , பின்னர் இறந்து மீண்டும் 
கணநாதர் ஆயினர் என்றும் கூறுவர் . 

சிலந்தியாக வந்த மாலியவான் சோழ மன்னனாகப் பிறந்து 
மீண்டும் சிவத்தொண்டு புரிந்தான் என்று நூல்கள் கூறும் , 
இவனே 

எண்டோளீசற்கு எழில்மாடம் எழுபது செய்து 
மாண்ட கோச்செங்கணான் என்ற கோச்செங்கட் சோழ நாயனார் . 

சிலந்தி சோழனாகப் பிறந்தது பதினோராம் நூற்றாண்டிற் 
குரிய முதலாம் இராசேந்திரன் திருவாலங்காடு செப்புப்பட்டயங் 
களிலும் குறிப்பிடப்படுகிறது . இக்கோயிலிலேயுள்ள இரண்டு பிற் 
காலக் கல்வெட்டுகளும் இக்கதையைக் கூறும் . 

சிவபிரான் திருநீற்றைக் கூலியாகக் கொடுத்து இக்கோயிலில் 
கட்டுவித்த மதில் திருநீறிட்டான்மதில் என்ற ஒரு மதில் உண்டு . 
இதுபற்றியே சோழர் மரபில் திருநீற்றுச் சோழன் என்ற பட்டம் 
பெற்றவர் பலர் இருந்தனர் . முதலாம் குலோத்துங்கனும் ( fns . 
312-1901 ) இரண்டாம் குலோத்துங்கனும் ( las . 195-1901 ) கடைசி 
யாக இப்பெயர் கொண்டவர்கள் . 

ஆயினும் 14 - ஆம் நூற்றாண்டுக்குரிய பாண்டிய மன்னனான 
சுந்தரபாண்டியனின் கல்வெட்டு ஒன்று அங்குசமும் கயலிரண்டு 
மான பாண்டியரின் இலச்சினையுடன் இக்கோயிலின் வெளிப்பிர 


198 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


காரத்தில் வடசுவரில் பொறிக்கப்பட்டுள்ளது . இக்கல்வெட்டில் 
இதைத் திருநீற்றுச்சுந்தரபாண்டியன் திருமாளிகை எனக் கூறுத 
லால் , இதை எடுப்பித்த பாண்டியனும் திருநீற்றுச் சுந்தரபாண் 
டியன் என்ற விருதைப் பெற்றவன் எனத் தெரிகிறது . 

இக்கோயிலில் கிடைக்கும் பல கல்வெட்டுகள் , கோயிலைக் 
கட்டிய , கோயிலுக்குக் கொடையளித்த பல மன்னர்களைப்பற்றிய 
செய்திகளைத் தருகின்றன . 
113 திருவிடவெந்தை 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . செங்கற்பட்டு மாவட்டத் 
தில் வண்டலூர் புகைவண்டி நிலையத்திற்குக் கிழக்கே பதினாறு 
மைல் தொலைவிலுள்ளது . 
114 திருவிடைமருதூர் 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் கும்பகோணம் வட்டத்தில் உள்ள 
ஊர் . 

இது வரகுணபாண்டியனுடைய பாவத்தைப் போக்கிய. 
தலம் . இவ்வூருக்கு மருதவனம் என்றும் , மத்தியார்ச்சுனம் என்றும் 
பெயர் உண்டு . 
இக்கோயிலில் நாடக அரங்கு ஒன்றிருந்ததென்றும் , 

தைப் 
பூசத் திருவிழாவின் பிற்றைநாள் தொடங்கி மூன்று நாள் வரை 
ஆரியக்கூத்தாடுவது வழக்கமென்றும் கல்வெட்டுக் கூறுகிறது . 
முதற்பராந்தகன் முதலாகப் பல சோழ மன்னர்களின் காலத்துக் 
கல்வெட்டுகளிவ் இவ்வூர் “ தென்கரை திரைமூர் நாட்டுத் திரு 
விடை மருதில் " 

எனவும் , உலகுய்யக் கொண்ட சோழ வள 
நாட்டுத் திரைமூர் நாட்டுத் திருவிடை மருதூர் " எனவும் காணப் 
- -பெறுகின்றன . 
115 திருவிந்தளூர் 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் மாயூரத்திற்கு வடகிழக்கே நான்கு 
மைல் தொலைவில் உள்ள ஊர் . 

சந்திரன் தனது சாபம் நீங்கப் பெற்ற இடமாதலால் இதற்கு 
இப்பெயர் வந்தது என்று கூறுவர் . இதற்குச் சுகந்தவனம் என்றும் 
பெயருண்டு . 
116 திருவீழிமிழலை 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் குற்றா 
லம் புகைவண்டி நிலையத்திற்குத் தெற்கே ஆறு மைல் தொலை 
வில் உள்ளது . வீழிச் செடிகள் நிறைந்த ஊராதலின் இப்பெயர் 
பெற்றதென்பர், 


பின்னிணைப்பு -2 


199 


இவ்வூர்க் கோயிலிலுள்ள நூற்றுக்கால் மண்டபத்தூண்கள் 
சிறந்த வேலைப்பாடுடையன . இக்கோயிலில் முதற்பராந்தகன் 
காலத்திலிருந்து பதினொரு சோழ மன்னர்களின் காலத்திலும் , 
சடாவர்மன் சுந்தரபாண்டியன் , வீரபாண்டியன் காலத்திலும் , 
விசய நகர பரம்பரை விருப்பண்ண உடையார் காலத்திலும் 
வெட்டப்பெற்ற கல்வெட்டுகள் இருக்கின்றன . முதற் குலோத் 
துங்கன் காலத்திலே உலகுய்யக் கொண்ட சோழ வளநாட்டு 
வேணாட்டுப் பிரமதேயம் திருவீழிமிழலை என இவ்வூர் குறிக்கப் 
படுகிறது . 

இராசேந்திர சோழன் திருவீழிமிழலை திரு 
நாவுக்கரசர் மடத்திற்கு நிலம் விட்டதும் , மூன்றாம் இராசராசன் 
மூன்றாம் பிராகாரத்தில் திருவாதவூராளி மாணிக்கவாசகர் 
சிலையை அமைத்ததும் , முதற்குலோத்துங்கன் தன் ஆட்சி 
முப்பத்து நான்காம் ஆண்டில் சண்டேசுவரரை அமைத்து வழி 
பாட்டுக்கு வகை செய்ததும் , பிறவும் இக்கல்வெட்டுகளால் 
அறியப்பெறுகின்றன , 
117 திருவூறல் 

இது தொண்டை நாட்டில் தக்கோலம் புகைவண்டி நிலை 
யத்திற்குக் கிழக்கே மூன்று மைல் தொலைவில் உள்ளது . இங்கு 
நந்தியின் வாயிலிருந்து எப்போதும் நீர் விழுந்து கொண்டே 
யிருக்கும் . அதனால் திருவூறல் என்னும் பெயர் வந்ததாம் , 

இவ்வூர்க் கோயிலில் திரிபுவனச் சக்கரவர்த்தி குலோத்துங்கன் , 
இராசகேசரிவர்மன் , கோபார்த்திவேந்திரவர்மன் ஆகியோர் 
காலத்திய கல்வெட்டுகள் உள்ளன . 
118 திருவெண்காடு 
சோழ நாட்டிலுள்ள 

ஊர் . 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
சீகாழிக்குத் தென்கிழக்கே ஏழு மைல் தொலைவில் உள்ளது . 

இக்கோயில் கல்வெட்டுகள் முதலாம் இராசராசன் முதலான 
பல சோழ மன்னர்களின் காலத்திலும் , மாறவர்மன் பராக்கிரம 
பாண்டியன் 

முதலான சில பாண்டிய மன்னர்களின் காலத் 
திலும் , விசய நகர வேந்தர்களில் வீர விருப்பண்ண 

கிருஷ்ணதேவராயர் காலத்திலும் வெட்டப் 
பெற்றவை . இக்கல்வெட்டுகளில் நடராசருக்கு ஆடவல்லான் 
என்றும் , கீழைக் கோபுரவாயிலுக்கு விக்கிரம பாண்டியன் வாயில் 
என்றும் பெயர்கள் உள்ளன , கண்டராதித்த சோழர் மனைவியார் 


உடை 


யார் . 


200 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


செம்பியன் மாதேவியார் செய்த அருந்தொண்டுகளும் , சோழரும் 
பிறரும் கோயிலுக்கு விட்ட மானிய விவரமும் குறிப்பிடப்பட் 
டுள்ளன . 


119 திருவெண்ணெய் நல்லூர் 

நடுநாட்டிலுள்ள ஊர் . திருவெண்ணெய் நல்லூர்ரோடு 
என்ற புகைவண்டி நிலையத்திலிருந்து மூன்று மைல் 
தொலைவில் உள்ளது . சுந்தரமூர்த்தி நாயனாரை இறைவன் 
தடுத்தாட் கொண்ட இடம் . 


இங்குள்ள சாசனங்களில் இராசராச வளநாட்டுத் திரு 
முனைப்பாடி திருவெண்ணெய் நல்லூர் நாட்டுப் பிரமதேயம் 
திருவெண்ணெய் நல்லூர் உடையார் ஆட்கொண்ட தேவர் " 
என்று பெருமான் பெயர் குறிக்கப்பெறுகிறது . 


வெண்ணெய்க் கோட்டை கட்டிப் பஞ்சாக்கினி மத்தியில் 
இருந்து அம்பிகை தவம் செய்தமையால் வெண்ணெய் நல்லூர் 
என்று பெயர் வந்ததாக ஒரு வரலாறு வழங்குகிறது . 


120 திருவெள்ளறை 

சோழ நாட்டிலுள்ள ஊர் திருச்சிராப்பள்ளி கோட்டை புகை 
வண்டி நிலையத்திலிருந்து வடக்கே பதினான்கு மைல் தொலை 
வில் உள்ளது . 
121 திருவெள்ளியங்குடி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் திருவிட 
மருதூர் புகைவண்டி நிலையத்திலிருந்து வடக்கே ஐந்து மைல் 
தொலைவில் உள்ளது . 
122 திருவேதிகுடி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூரிலிருந்து திருவையாற் 
றுக்குப் போகும் வழியில் ஏழு மைல் தொலைவில் உள்ளது . 
வேதங்கள் வழிபட்ட தலம் என்றும் , இறைவர் வாழை மடுவில் 
தோன்றினார் என்றும் கூறுகின்றனர் . 
123 திருவேள்விக்குடி 

சோழ நாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூர் மாவட்டத்தில் குற்றா 
லத்திற்கு வடக்கே மூன்று மைல் தொலைவில் உள்ளது . ஒரு 


பின்னிணைப்பு-2 


2011 


அரசன் மகன் தான் விரும்பிய பெண்ணை மணக்கத் தவஞ்செய்து , 
சிவபெருமானருளால் மணந்த இடம் . அதனால் வேள்விக்குடி 
எனப் பெயர் வந்ததாம் . 
124 திருவைகாவூர் 
சோழ நாட்டிலுள்ள 

ஊர். 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் 
கும்பகோணத்திற்கு வடக்கே சுமார் பத்து மைல் தொலைவில் 
கொள்ளிடத்தின் தென்கரையிலுள்ளது . 

புலிக்கஞ்சிய வேடன் வில்வமரத்தின் மீதேறிக் கொண்டு 
வில்வ இலைகளைப் பறித்துக் கீழேயெறிய , அவை சிவலிங்கத்தின் 
மீது விழுந்து கொண்டே இருந்ததனால் அருச்சனை செய்த பலன் 
கிடைக்கக் காலையில் சிவபெருமான் காட்சி கொடுத்த செய்தி 
கோயிலில் காட்டப்பெற்றிருக்கிறது . 
125 திருவையாறு 

சோழநாட்டிலுள்ள ஊர் . தஞ்சாவூருக்கு வடக்கே ஏழு மைல் 
தொலைவில் உள்ளது . தஞ்சாவூர் முதல் திருவையாறு வரையில் 
உள்ள வடவாறு , வெண்ணாறு , வெட்டாறு , குடமுருட்டி , காவிரி 
என்னும் ஐந்து ஆறுகளையுடையதாகையால் ஐயாறெனப் பெயர் 
பெற்றதென்பர் . சூரியபுட்கரிணி , சந்திர புட்கரிணி , கங்கை , 
பாலாறு , நந்திவாய்நுரை ( நந்தி தீர்த்தம் ) என்னும் ஐந்து தெய் 
வீக நதிகள் தம்முட் கலப்பதால் ஐயாறென்றாயிற்றென்பர் சிலர்: 
திருக்கயிலையில் சிவபெருமான் உமையுடன் வீற்றிருக்குந் திருக் 
கோலத்தை அப்பர் இத்தலத்திற் கண்டு வணங்கினாரென அப்பர் 
வரலாறு கூறுகிறது . 

இவ்வூர்க் கோயில் பல்லவமன்னர் ஒருவராற் கட்டப்பெற்றது . 
மூன்றாம் திருச்சுற்றாலையின் கிழக்குக் கோபுரம் விக்கிரம சோழ 
னால் கட்டப்பெற்றது . கோயிலின் மேலைக் கோபுரமும் , மூன் 
றாம் திருச்சுற்றாலையின் தெற்குக் கோபுரமும் , சூரிய புட்கரிணி 
யும் தஞ்சாவூரையாண்ட அச்சுதப்ப நாயக்கர் காலத்தில் மருதூர் 
ஆனையப்பபிள்ளையென்பவராலும் அவர் தம்பி வைத்தியநாத 
ராலும் எடுக்கப் பெற்றவையாகும் . மூன்றாம் திருச்சுற்றாலையின் 
வடபால் ஒலோக மாதேவீச்சுரம் என்னும் பெயருள்ள ஒரு கற் 
கோயில் இருக்கிறது . அது முதலாம் இராசராச சோழனுடைய 
மனைவியரான ஒலோக மாதேவியால் கட்டப் பெற்றது . 

இக்கோயிலினுள்ளே ஐயாறப்பர் கோயில் , தென்கயிலைக் 
கோயில் , ஒலோகமாதேவீச்சுரம் ஆகிய மூன்று கோயில்களிலும் 


2021 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


கல்வெட்டுகள் உள்ளன . இக்கல்வெட்டுகள் முதலாம் ஆதித்தன் 
முதலாக , மூன்றாங் குலோத்துங்கன் ஈறாகப் பல சோழமன்னர்கள் 
காலத்திலும் , பாண்டியர்களில் கோச்சடைய வன்மரான 
திரிபுவனச் சக்கரவர்த்திகள் சுந்தரபாண்டியன் காலத்திலும் , வீர 
முக்கண் உடையார் , வீரசரவண உடையார் காலத்திலும் ) 
தஞ்சாவூரையாண்ட அச்சுதப்ப நாயகர் காலத்திலும் வெட்டப் 
பெற்றவை . இக்கல்வெட்டுகளில் இறைவர் திருவையாறுடைய 
மகாதேவர் என்றும் , இறைவி உலகுடைய நாச்சியார் என்றும் 
குறிப்பிடப்பெற்றுள்ளனர் . இக்கோயில் தருமபுர ஆதீனத்திற்குச் 
சொந்தமானது . இவ்வூரில் இசைமேதை தியாகராஜ சுவாமிகள் 
சமாதி உளது . 
126 திருவொற்றியூர் 

தொண்டை நாட்டிலுள்ள ஊர் . செங்கற்பட்டு மாவட்டத்தில் 
சென்னைக்கு வடக்கே ஐந்து மைல் தொலைவில் உள்ளது . 
சுந்தரமூர்த்தி நாயனார் சங்கிலியாரை மணம்புரிந்த இடம் . 
பட்டினத்தார் வீடு பெற்ற இடம் . 

இவ்வூர்க் கோயிலில் சோழ மன்னர்களில் மதுரை கொண்ட 
கோப்பரகேசரி 

வர்மன் , உத்தம சோழன் , முதலாம் இராசராச 
சோழன் , முதலாம் இராசேந்திர சோழன் , முதலாம் இராசாதிராச 
சோழன் , முதற் குலோத்துங்கன் முதலானோர் காலங்களிலும் ,, 
சுந்தரபாண்டியன் காலத்தும் கங்கபல்லவ மன்னர்கள் , இராஷ்டிர 
கூட மன்னன் கன்னரதேவன் , விசயநகர மன்னர்கள் , சம்புவராய 
மன்னர்களில் இராசநாராயண சம்புவராயன் காலத்தும் வெட்டப் 
பெற்ற கல்வெட்டுகள் உள்ளன . - கல்வெட்டுகளில் இறைவர் 
திருப்பெயர்களில் மகாதேவபட்டாரர் என்ற பெயரும் காணப் 
பெறுகிறது . இவ்வூர் சயங்கொண்ட சோழமண்டலத்துப் புழற் 
கோட்டத்துப் புழல் நாட்டில் உள்ளதென்று காணப்பெறுகிறது ! 
முதற் குலோத்துங்கன் காலக் கல்வெட்டில் இராசேந்திர சோழ 
வளநாட்டுப் புழல் நாட்டில் உள்ளது என்று காணப்பெறுகிறது . 


127 தில்லை 

தென்னார்க்காடு மாவட்டத்தில் உள்ளது . சிதம்பரம் என்று 
வழங்கப் பெறுவது சிதம்பரம் வட்டத்தின் தலை நகர் . இவ்வூரில் 
பல கோயில்கள் உள்ளன . முக்கியமாக நடராசர் கோயில் , 
காளியம்மன் கோயில் போன்றவை . அண்ணாமலைப் பல்கலைக் 


-203 


பின்னிணைப்பு -2 


கழகம் இங்கே இருக்கிறது . இவ்வூருக்குச் சிற்றம்பலம் , புலியூர் , 
தில்லை , சிதம்பரம் , சித்திரகூடம் முதலிய பல பெயர்கள் உள்ளன . 
இவ்வூரின் சிறப்பு நடராஜர் 

கோயிலின் உள்ளேயே தெற்கில் 
கோவிந்தராஜப் பெருமாள் பள்ளிகொண்டிருக்கும் பெருமாள் 
கோயிலும் இருப்பது . 


நடராஜர் சிலை கனகசபையிலுள்ளது . மூலத்தானத்துக்கும் 
இதற்குமிடையில் திரை ஒன்று இருக்கிறது . சில சிறப்பு நாட்களில் 
தான் அது விலக்கப்படும் . இக்கோயில் தெற்கு நோக்கியுள்ளது .. 
இக்கோயில் 7 - ஆம் நூற்றாண்டின் மத்தியிலேயே புகழ் , பெற்று 
விளங்கியது . 

தஞ்சைச் சோழர்கள் சிற்றம்பலநாதரைத் தம் குலதெய்வ 
மாகப் போற்றினர் . சபையைப் பொன்னால் வேய்ந்தனர் . 
சபை என்று பெயர் பெற்றது . இறைவன் " கனகசபாபதி எனப் 
பெற்றார் . இக்கோயில் சுமார் நாற்பது ஏக்கர் நிலத்தில் அமைந் 
துள்ளது . 


கனக 


கீழைக்கோபுரம் 

கி . பி . 1250 - இல் ஆண்ட மதுரை சுந்தர 
பாண்டியத் தேவனால் , கட்டப்பெற்றது . பின்னர் பச்சையப்ப 
முதலியாரால் செப்பனிடப் பெற்றது . வடகோபுரம் - 16 - ஆம் 
நூற்றாண்டில் விஜயநகரப் பேரரசர் கிருஷ்ணதேவராயரால் 
அவர் ஒரிஸ்ஸாவை வென்றதின் நினைவாகக் கட்டப்பெற்றது . 
தெற்குக்கோபுரம் 13 - ஆம் நூற்றாண்டில் கோப்பெருஞ்சிங்க 
தேவன் என்ற பல்லவ அரசனால் கட்டப்பெற்றது . 
கல்வெட்டுகள் 

1570 - ஆம் ஆண்டு விசயநகரக் கல்வெட்டும் , 1804 - ஆம் ஆண்டுச் 
சாசனம் ஒன்றும் இவ்வூர் இன்றிருப்பதைவிட மிகப் பெரிய ஊராக 
இருந்தது எனத் தெரிவிக்கின்றன . இது தனியூராய்ப் பல சிற்றூர் 
களைத் தன்னகத்து அடக்கிய ஒரு பேரூராக இருந்ததெனப் பன்னி 
ரண்டாம் நூற்றாண்டுக் கல்வெட்டு ஒன்று கூறுகிறது . இவ்வூரைப் 
பற்றிய கல்வெட்டுகள் 271 உள்ளன . அவற்றில் பெரும்பாலன 
கோப்பெருஞ் சிங்கனைப்பற்றியும் , ஜடாவர்மன் சுந்தரபாண்டி 
யனைப் பற்றியும் கூறுவன , இராசேந்திரன் முதல் மூன்றாம் இராச 
ராசன் முடிய உள்ள பல சோழமன்னர்களின் கல்வெட்டுகளும் , 
விஜயநகர மன்னர்கள் , நாயக்க மன்னர்கள் ஆகியவர்களின் கல் 
வெட்டுகளும் இருக்கின்றன , 


204. 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


மாறவர்மன் சுந்தரபாண்டியன் 1219 - இல் சோழநாட்டை 
வென்றதும் , இராசராசனின் 

வேண்டுகோள்படி மீண்டும் 
அவனுக்குக் கொடுத்ததும் ஒரு கல்வெட்டு மூலம் தெரிகிறது . 

ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் ( 1251-1268) நடராஜரை 
வணங்கிக் 

கோயிலைப் பொன்வேய்ந்தான் . இவன் தெலுங்கு 
நாட்டரசரை வென்ற குறிப்பும் ஒரு கல்வெட்டில் உள்ளது . 

சில கல்வெட்டுகள் மாறவர்மன் விக்கிரம பாண்டியன் 
(1269-1296 ) புவனகிரியில் நடத்திய போரைப்பற்றிக் கூறுகின்றன . 

கிருஷ்ணதேவராயர் ( 1509-1529 ) சிதம்பரத்துக்கு வந்ததை 
யும் வடக்குக் கோபுரத்தைக் கட்டியதையும் ஒரு கல்வெட்டுக் 
கூறுகிறது . 


128 துறையூர் 

திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் முசிரி வட்டத்தில் உள்ள 
ஊர் . இதே பெயருடன் தென்னார்க்காடு மாவட்டத்தில் விழுப்புரம் 
வட்டத்தில் விழுப்புரத்திற்கு அருகேயும் ஓர் ஊர் உள்ளது . 
129 தென்காசி 

திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளது . தென்காசி வட்டத் 
தின் தலைநகர் . இவ்வூர் விசுவநாதர் கோயிலின் கோபுரம் ஒன்பது 
நிலையுடையது . இக்கோயில் பராக்கிரமபாண்டியனால் 1453 - இல் 
கட்டி முடிக்கப்பெற்றது . 
130 நல்லூர் 

தஞ்சாவூர் மாவட்டத்தில் பாபநாசம் வட்டத்தில் பாபநாசத் 
திற்குக் கிழக்கே மூன்று மைல் தொலைவில் உள்ள ஊர் . இவ்வூர்க் 
கோயிலில் பல கல்வெட்டுகள் இருக்கின்றன . அவற்றில் ஒன்று 
வீரராமநாதன் காலத்தில் 1251 முதல் 1271 னைர ஹொய்சளர் 
சோழமண்டலத்தைக் கைப்பற்றியிருந்தனர் என்று கூறுகிறது . 
131 பரமக்குடி 
இராமநாதபுர மாவட்டத்தில் 

உள்ளது . பரமக்குடி 
வட்டத்தின் தலைநகர் . வைகையாற்றங்கரையில் இருக்கிறது . , 
132 பூண்டி 

இப்பெயருடன் இரண்டு ஊர்கள் உள்ளன . ( 1 ) செங்கற்பட்டு 
மாவட்டத்தில் திருவள்ளூர் வட்டத்தில் ஒன்று உள்ளது 


பின்னிணைப்பு -2 


205 


திருவள்ளூர் புகைவண்டி நிலையத்திலிருந்து வடமேற்கே சுமார் 
ஏழு மைல் தொலைவில் உள்ளது . இங்கே கொற்றலை ஆற்றின் 
குறுக்கே அணை ஒன்று கட்டி நீர்த்தேக்கம் ஒன்றை அமைத் 
துள்ளனர் . பூண்டி நீர்த்தேக்கத்திற்கு 1948 - இல் சத்தியமூர்த்தி 
சாகர் என்று புதுப்பெயர் இடப்பெற்றது . 

( 2 ) தஞ்சாவூர் மாவட்டத்தில் தஞ்சாவூருக்குச் சில மைல் 
தொலைவில் மற்றொன்று உள்ளது . 


132 பூந்தமல்லி 
பூவிருந்தவல்லி 

என்று அழைக்கப் பெற்ற இவ்வூர் 
செங்கற்பட்டு மாவட்டத்தில் ஸ்ரீபெரும்பூதூர் வட்டத்தில் 
உள்ளது . சென்னையிலிருந்து மேற்கே பதின்மூன்று மைல் தொலை 
வில் உள்ளது . வைணவப் பெரியாராகிய திருக்கச்சி நம்பி வாழ்ந்த 
ஊர் . 


133. பெருந்துறை 

கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஈரோடு வட்டத்திலுள்ள 
ஓரூர் . ஈரோட்டிலிருந்து தென்மேற்கில் ஒன்பது மைல் தொலைவில் 
உள்ளது . 
134 பேரூர் 

கோயம்புத்தூரின் மேற்கே மூன்று மைல் தொலைவில் உள்ள 
ஓரூர் . இவ்வூர் அரசவனம் , பிறவாநெறி , மேலைச் சிதம்பரம் 
முதலிய பெயர்களால் வழங்கப்பெறுகிறது . 

தொல்காப்பியம் சொல்லதிகாரம் 42 - ஆம் சூத்திரம் ; நன்னூல் 
392 - ஆம் சூத்திரம் ஆகிய இரண்டிற்கும் உதாரணமாக வரும் 
ஆசிரியன் பேரூர் கிழான் என்ற தொடர் குறிப்பதும் இவ்வூரே . 

இவ்வூர்க் கோயிலில் விக்கிரம சோழன் , வீரசோழன் , வீர 
ராசேந்திர சோழன் முதலிய அரசர் காலத்துக் கல்வெட்டுகளும் 
பிற கல்வெட்டுகளும் உள்ளன . 
135 மயிலாப்பூர் 

சென்னையின் தெற்கே அதன் ஒரு பகுதியாக இருக்கும் ஒரூர் . 
" தொண்டை மண்டலத்துப் புலியூர்க் கோட்டத்துப் புலியூர் 
நாட்டைச் சேர்ந்த ஊர் என்று இவ்வூரைப் பற்றிக் கல்வெட்டுக் 
கூறும் . 


206 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


இவ்வூர் மயிலாப்பு எனவும் , மயிலாப்பில் எனவும் முற்காலத் 
தில் வழங்கப் பெற்றது . மயிலார்ப்பு என்பது மயிலாப்பு என 
மருவியிருக்கலாம் எனக் கூறுகின்றனர் . மயிலார்ப்பில் என்பது 
மயில்களாரவாரிக்கும் இடம் எனப் பொருள்படும் . 

இப்போது மயிலாப்பூரில் உள்ள சிவபெருமான் கோயில் 
பழைய கோயில் அன்று எனவும் , கடற்கரையோரத்தில் இருந்த 
பழைய கோயிலைப் போர்ச்சுகீசியர்கள் அழித்துவிட்டனரென்றும் 
வரலாற்றாராய்ச்சியாளர் எண்ணுகின்றனர் . 

பழைய கோயில் 
இக்காலத்திய சாந்தோம் மாதாகோயில் உள்ள இடத்திலோ 
அதன் அருகிலோ இருந்திருக்க வேண்டும் என்று கருதுகின்றனர் . 
திருவொற்றியூர் , திருவான்மியூர் கோயில்களைப் போல 
" கோயிலிற் கல்வெட்டிலாமையும் இது பழைய கோயிலன்றென்ப 
தற்குச் சான்று என எண்ணுகின்றனர் . 

உமாதேவியார் மயிலாக வந்து சிவபெருமானை வழிபட்ட 
இடமாகையால் மயிலாப்பூர் என்று பெயர் பெற்றது என்று 
புராணம் கூறுகிறது . 


இவ்வூரில் திருவள்ளுவருக்குக் கோயிலுள்ளது . நேமிநாதத் 
தில் குறிப்பிடும் நேமிநாதருக்கு இவ்வூரில் கோயில் இருந்தது 
என்று அந்நூலின் உரைப்பாயிரத்தால் தெரிகிறது . நன்னூலுக்கு 
உரையெழுதிய மயிலைநாதரும் இவ்வூரின ரென்பர் 


பின்னிணைப்பு -3 
ஊர்ப் பெயராய்வு தொடர்பான நூல்கள் , 

கட்டுரைகள் , ஆய்வேடுகள் 


நூல்கள் 


1. ஊரும் பேரும் - ரா . பி . சேதுப்பிள்ளை - பழனியப்பா 

பிரதர்ஸ் , சென்னை - 4-1946 
2. பேரும் பெருமையும் -மா. நயினார் சோபிதம் பதிப்பகம் , 

நாகர்கோயில் -1982 
கட்டுரைகள் 
1. இடப்பெயராய்வு - கி . நாச்சிமுத்து -- ஆய்வுமலர் - கேரளப் 

பல்கலைக் கழகத் தமிழ்த் துறைப் பழைய மாணவர் 

மன்ற ஆண்டு வெளியீடு -தொகுதி 1-1972 
2. ஊர்ப் பெயர் மாற்றங்கள் - மா . நயினார் - இந்தியப் 

பல்கலைக்கழகத் தமிழாசிரியர் மன்றம் - பத்தாவது கருத் 

தரங்கு ஆய்வுக்கோவை -1978 
3. ஊர்ப் பெயர்கள் - சா . கணேசன் . கையேடு.கலைக்காட்சிக் 

குழு - இரண்டாவது உலகத்தமிழ்க்கருத்தரங்க மாநாடு - 

1968 
4. ஊர்ப்பெயர்களின் உண்மைக் காரணம் - த.கோ. பரமசிவம் - 

இ . ப . க . த . ம . பதினான்காவது கருத்தரங்கு - ஆய்வுக் 

கோவை- தொகுதி 3-1982 
5. ஊர்ப் பெயரும் மக்களும் - சிவ . மணிகண்டராமன் - இ.ப.க . 

த.ம. எட்டாவது . கருத்தரங்கு - ஆய்வுக்கோவை -1976 , 


208 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


6. சுசீந்திரம் கல்வெட்டுகளில் இடப்பெயர்கள் - மா . நயினார் 

இ.ப.க.த.ம. ஒன்பதாவது கருத்தரங்கு - ஆய்வுக்கோவை 
-1977 . 


- 


. 


7. நாட்டுப்புறப் பாடல்களில் இடம்பெறும் ஊர்ப்பெயர்கள் 
புஷ்பாமதன் - இ.ப.க.த.ம . பதின்மூன்றாவது 

கருத் 
தரங்கு ஆய்வுக்கோவை தொகுதி 3-1981 
8. பழனி - ஊர்ப்பெயராய்வு : பா.அ. மணிமாறன் - இ.ப.க . த.ம. 

பதினான்காவது கருத்தரங்கு ஆய்வுக்கோவை 

தொகுதி.3-1982 . 
9. மதுரை- பெயர் ஆராய்ச்சி - மெ . சுந்தரம் - இ.ப.க . த.ம 

ஒன்பதாவது கருத்தரங்கு - ஆய்வுக்கோவை -1977 
10. விலங்குகளும் ஊர்ப் பெயர்களும் - பா . அ . மணிமாறன் 

இ.ப.க.த.ம. பதினோராவது கருத்தரங்கு - ஆய்வுக் 

கோவை , தொகுதி 3-1979 . 
11. Names of some places changed by passage of time in 

Periyar District in Tamil Nadu - Pulavar S. Raju 
The First All - India conference of the Place - names 

Society of India , Udipi- 1979. 
12. Place - name stories : Traditions and values - Dr . K. Viswa 

natha Reddy - The Third All - India conference of the 

Place- names Society of India , Bhopal - 1981 . 
13. Plant Place - names in Tamil - Dr. S. V. Subramanian and 

Dr. K. Bhagavathy - The Third All- India conference 

of the Place - names Society of India , Bhopal - 1981 . 
14. Some place namcs of Coimbatore district - Natesan , S. 

and Ramachandra Chettiar C. M. - Journal of the 

Madras Geographical Association - V. 5-1930-31 
15. Some place names in North Arcot district - Ramachandra 

Chettiar, C.M.- Journal of the Madras Geographical 

Association - V. 18-1943 
16. Some place names in Trichinopally district - Journal of 

the Madras Geographical Association - V . 8-1933-34. 
17. Study of the place names of the Tanjore district V. 11 

-1937 . 


பின்னிணைப்பு -3 


209 


18. Study of Some place names - S. Velusamy - The First 

All-India conference of : the Place - names Society of 

India , Bhopal - 1979 . 
19. Summary of the article - 001 - Dr. S. Gnanamuthu , The 

First All - India conference of the Place - names 

Society of India - Udipi - 1979 .. 
20. The Influence of Vijayanagar Empire on Tamil Nadu 

Place - Names - P. Shanmugam - The First All - India 
conference of the place names Society of India - 

Udipi - 1979 . 
ஆய்வேடுகள் 

கேரளப் பல்கலைக்கழகம் 
1. சுசீந்தரம் கல்வெட்டுகளில் பெயராய்வு ( இடப்பெயர் - ஆட் 

பெயர் ) : மா . நயினார் -1974. 
2. திருநெல்வேலி மாவட்ட இடப்பெயராய்வு : ஆ . சுப்பிர 

மணியன் -1974 . 
3. Place - Names of Coimbatore District : K. Nachimuthu - 

1973 . 

மதுரை காமராசர் பல்கலைக் கழகம் 
1. ஊரும் பேரும் - நத்தம் ஒன்றியம் - மு . பெரியசாமி - 1981-82 
2. ஊரும் பேரும் - செயங்கொண்டம் ஒன்றியம் 

இரா . ஆதிமூலம் 
3. ஊரும் பேரும் - திருமயம் ஒன் றியம் - வ . இளங்கோ 
4. ஊரும் பேரும் - சாத்தூர் ஒன்றியம் - வெ . குருவம்மாள் , 
5. - ஊரும்பேரும் - கோவில்பட்டி ஒன்றியம் - வே . சரசுவதி ,, 
6. திண்டுக்கல் நகர ஊராட்சி ஒன்றியம் - இ . ரெங்கராசு 
7. மேலூர் ஊராட்சி ஒன்றியம் - சீ . இராசகோபால் 
8 ... நிலக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் - சீ . கமலா 
9. அலங்காநல்லூர் ஊராட்சி ஒன்றியம் - கி . தனுஷ்கோடி ,,, 
10. சங்கரன் கோவில் நகர ஊராட்சி ஒன்றியம் - செ . ஜாய் 
11. பழனி நகர ஊராட்சி ஒன்றியம் - நா . செல்வராசு 
12, கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியம் - ர . பவளமணி 
13. . திருச்சுழி ஊராட்சி ஒன்றியம் - அ . கல்யாணி 
14. திருவில்லிபுத்தூர் ஊராட்சி ஒன்றியம் 

இராம . மைதிலி 
க -14 


53 


4 


210 


கல்வெட்டுகளில் ஊர்ப்பெயர்கள் 


1 , 


22 


.. 


- 15. சேடபட்டி ஊராட்சி ஒன்றியம் - எம் . முத்தையா 
16. திருப்புவனம் ஊராட்சி ஒன்றியம் - அ . நடராசன் 
17. இராஜசிங்க மங்கலம் ஊராட்சி ஒன்றியம் 

-எம் . மீனாட்சிசுந்தரம் . , 
18. இளையான்குடி ஊராட்சி ஒன்றியம் - கே , பாஸ்கரன் 
19. செல்லம்பட்டி ஊராட்சி ஒன்றியம் 

- ஆர் . பெரியகருப்பன் , 
20. அருப்புக்கோட்டை ஊராட்சி ஒன்றியம் 

- பொன் . பாலசுப்பிரமணியன் ,, 
21. சிங்கம்புணரி ஊராட்சி ஒன்றியம் - இரா . சந்திரசேகரன் , 
22. திருப்புல்லாணி ஊராட்சி ஒன்றியம் - கி . இளங்கோவன் ,, 
23. அம்மை ஊராட்சி ஒன்றியம் - எம் . பழனிச்சாமி 
24. திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் - த . சரோஜா ,, 
25. சின்னமனூர் ஊராட்சி ஒன்றியம் - சா . விமலாதாஸ் 
26. உடன்குடி ஊராட்சி ஒன்றியம் 

-கன்னிகா விசயசிம்மன் 
27. போடிநாயக்கனூர் நகரஊராட்சி ஒன்றியம் 

-கலாராணி 
28. மதுரை - கிழக்கு ஊராட்சி ஒன்றியம் - ச . பாரதி 
29. திருமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் 

-சா . மீனாஜெயக்குமாரி ,, 
30. மதுரை - மேற்கு ஊராட்சி ஒன்றியம் - மு . மீனா 
31. மதுரை - தெருக்கள் - திருமதி. பாத்திமா 
32. விருதுநகர் ஒன்றியம் - திருமதி பரிமளா 
33. சிவகங்கை ஒன்றியம் - எல் . இராமநாதன் 
34. வாடிப்பட்டி பஞ்சாயத்து யூனியன் - அனார்கலி 
35. ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியம் - தெய்வகன்னி 
36. இராசாக்கமங்கலம் ஊராட்சி ஒன்றியம் 

-த . இராகினி 
37. அகத்தீசுவரம் ஊராட்சி ஒன்றியம் 

சி.வேலாயுதப்பெருமாள் ,, 
38. தக்கலை ஊராட்சி ஒன்றியம் - த . ஏஞ்சல்குளோரிபாய் , 
39. தோவாளைஊராட்சி ஒன்றியம்- பா . பொன்னுராசன் .. 
40. நாகர்கோவில் நகராட்சி ஊர்ப் பெயர் ஆய்வும் 

பண்பாட்டு மரபும் - ரா . மணிகண் 
41. அகத்தீசுவரம் ஊராட்சி ஒன்றியம் - மரியசூலியட் 


. , 


.. 


. 


2 


டன் 


கலைச் சொற்கள் 

பக்க எண் ) 


( எண் 


ஊ 


அக்கிரகாரம் 39 

இறையிலி 36 ; 37 ; 40 
அகநானூறு 3 ; 4 

உணவுப் பொருட்களின் பெயர் 
அகரச்சீர்மை 33 ; 39 

19 
அகரப்பிரமதேயம் 33 ; 40 

உதக பூர்வதானம் 40 
அகரம் 39 ;40 

உரிமை 30 
அந்தணர்கள் 30 ; 34 ; 42 

உலகத் தமிழாராய்ச்சி 
அரசர்கள் 33 

நிறுவனம் 3 
அரசர்களின் ஆட்சிமுறை 5 உறவினர் 24 
அரசிகள் 33 

ஊர் இருக்கும் இட அமைப்பு 5 
அரசியல் 6 

ஊர் 1 ; 8 ; 36 ; 38 ; 41 ; 43 
அரசியல் சூழல் 5 

ஊர்ப்பெயர் 1 to 7 ; 10 ; 11 ; 
அரசு அலுவலர் 24 ; 25 : 33 

14 to 20 ; 22 ; 24 to 28 ; 30 ; 
அறச் செயல்கள் 33 

32 ; 33 ; 34 ; 38 ; 39 ; 43 
அறம் செய்தல் 4 

ஊர்ப்பெயர்களின் அமைப்பு 
அறநூல் 3 

முறை 5 ; 7 
ஆட்சி மாற்றங்கள் 22 

ஊர்ப்பெயர்கள் பெயர் பெற்ற 
ஆட்பெயர் அடை 13 ; 17 

முறை 20 
ஆட்பெயர்கள் 17 

ஊர்ப் பெயராய்வு 2 ; 6 
ஆடை நெய்யும் தொழில் 18 ஊராட்சி ஒன்றியங்களின் ஊர்ப் 
ஆய்வாளர் 32 

பெயராய்வு 3 
ஆய்வு நிலை 3 

எட்டி 25 ) 
ஆய்வு விழிப்புணர்ச்சி 2 

ஏனாதி 25 
ஆய்வேடுகள் 6 

ஏனாதி மோதிரம் 25 
ஆரியப் பண்பாடு 32 

ஒப்புமைக் கூறுகள் 14 ; 16 
ஆரியர்கள் 32 

ஒலிமாற்றம் 28 ; 29 
இடங்கள் 1 

கட்டுரைகள் 6 ; 43 
இடப்பெயர் 1 ; 2 

கடவுளர்கள் 34 
டப்பெயராய்வாளர் 9 ; 10 ; 13 கடவுளர் பெயர்கள் 19 
39 

கல் நடுதல் 3 ; 4 
டப்பெயராய்வு 2 

கல் மேல் எழுத்து 3 
இயற்கை 5 

கல்வெட்டு 3 ; 4 ; 6 ; 7 ; 17 to 19 ; 
இயற்கை அமைப்பு 1 ; 10 

27 to 31 ; 33 ; 34 ; 38 to 41 ; 43 
இயற்கைக் கூறுகள் 13 

கல்வெட்டு ஊர்ப்பெயர்கள் 9 ; 
இயற்கைத் தாவரத்தின் பெயர் 36 ; 40 
அமைப்பு 11 

கல்வெட்டுச் சான்றுகள் 5 
இயற்கை நில அமைப்பு 11 கல்வெட்டுத் தொடர் 26 
இயற்கை நீர்நிலை அமைப்பு 11 கல்வெட்டுப் பெயர் 29 
இயற்கைப் பிறவகை 

கைப்பெயர்கள் கன்னியாகுமரி மாவட்ட ஊர்ப் 
அமைப்பு 12 

பெயராய்வு 3 
இயற்கைப் பெயர்கள் 1 ; 17 காவிதி 25 
இலக்கியங்கள் 2 ; 3 ; 5 

காவிதிப்புரவு 25 


212 


கல்வெட்டில் ஊர்ப்பெயர்கள் 


காவிதிப்பூ 25 

தர்மஸ்தாபனங்கள் 42 
குடியிருப்பு 10 ; 22 ; 26 ; 37 

தவசிக்குழி 41 
குடியிருப்பு நத்தம் 18 

தனிக்குடியிருப்புகள் 37 ; 39 
குடியிருப்புப் பெயர்கள் 

தனிக்கூறுகள் 7 
அமைப்பு 13 

தனிச் சிறப்புக் கூறு 13 
குறிஞ்சி 20 

தனித்தனிக் குடியிருப்பு 39 
குறிஞ்சி நில ஊர்ப்பெயர் 20 ; 21 தனிப் பொதுக்கூறு 9 
கூற்றம் 22 ; 23 

தனிநபர்கள் 34 
கூறுகள் 7 

தனி நபர் சண்டை செய்தது 43 
கைஓலை 40 

தனியார் 42 
கொங்குவேளிர் 18 

தாவரம் 10 ; 13 ; 15 
கோட்டம் 22 ; 23 

தானம் 31 ; 33 ; 35 ; 40 to 43 
கோயம்புத்தூர் மாவட்ட டப் 

தானம் அளித்தல் 30 
பெயராய்வு 3 

தானம் கொடுத்தல் 4 
கோயில்கள் 30 ; 33 ; 42 

தான தருமங்கள் 34 
சங்க இலக்கியங்கள் 3 

திருக்குறள் 3 ; 4 
சத்திரம் 34 ; 42 

திருநெல்வேலி மாவட்ட இடப் 
சதுர்வேதி மங்கலம் 33 ; 37 ; 38 பெயராய்வு 3 
சர்வமானியம் 4 , ; 42 

திருமுகம் 40 
சாசனங்கள் 2 ; 3 

திருவிடையாட்டம் 33 ; 36 
சாதிப்பெயர் 18 

துறவிகள் 39 ; 42 
சிறப்புக்கூறு 5 ; 7 ; 8 ; 13 to 19 தேவதானப் பிரமதேயம் 33; 36 
சிவன் கோயில்கள் 34 

தேவ தானம் 39 : 34 ;37 
சுசீந்திரம் கல்வெட்டுகளில் 

தொகை 9 
- இடப்பெயராய்வு 3 

தாகைச்சிறப்புக் கூறு 13 
சுருக்கம் 28 

தொகைப் பொதுக் கூறு 9 ; 10 
சுப்பிரமணியன் ஆ 13 

தொல்காப்பியம் 3 
சுற்றுப்புறச் சூழல் 1 

தொழிலைக்குறிக்கும் பெயர் 17 
செயற்கை 5 

தோட்டம் 14 
செயற்கை அமைப்பு 10 ; 12 ; 14 ; 
16 

நடுகல் 4 
செயற்கை நில அமைப்பு 12 

நடைமுறை 33 
செயற்கை நீர்நிலை அமைப்பு 12 

நயினார் , மா 3 
செயற்கைப் பிறவகைப் 

நாகர்கோயில் நகராட்சி ஊர்ப் 
பெயர்கள் அமைப்பு 12 

பெயராய்வு 3 
செயற்கைப் பொருட்கள் 1 

நாச்சிமுத்து , கி 3 
சொற் கூறுகள் 21 

நாடு 22 ; 26 
ஞானமுத்து , எஸ் 3 

நாணயங்கள் 3 
தஞ்சாவூர் தமிழ்ப் பல்கலைக் 

நான்கு வேதங்கள் வல்லவர் 
கழகம் 3 

களின் குடியிருப்பு 37 
தமிழ்ப் பெயர்கள் 32 

நான்கு வேதங்களிலும் வல்ல 
தமிழ் நாட்டு ஊர்ப்பெயர்கள் 

பிராமணர்கள் 37 
பற்றிய ஆய்வு 3 

நான்மறையில் வல்ல அந்தணர் 
தமிழக ஊர்ப் பெயர்கள் 32 

34 
"தமிழக ஊர்ப்பெயராய்வு 2 

நில அமைப்பு 5 ; 10 ; 12-14 
தமிழர்கள் 32 

நிலத்தின் இயல்புகள் 22 
தமிழர் வரலாறு 33 

நிலப்பரப்பு: 22 
நிர்வாக அமைப்பு 5 


நகர் 1 


கலைச்சொற்கள் 


213 


நிர்வாகப்பிரிவு 22 ; 26 

பெயர்பெற்றமுறை 5 
நினைவுச் சின்னங்கள் 2 

பெயர்மாற்றங்கள் 6 , 30 
நீர்நிலை 10 ; 12 ; 13 

பெயர் மாற்றம் 32 
நூல்கள் 6 

பெருங்கதை 18 
நெசவுத்தொழில் 17 

பொதுக்கூறு 5 , 7-13 ; 19 
நெய்தல் 20 

பொதுப்பெயர் 17 
நெய்தல் நில ஊர்ப்பெயர்கள் 20 ; போதகதானம் 40 
21 

போர்கள் 33 
பங்குகள் 41 

போர்ச்செயல் 34 
பட்டங்கள் 5 

மக்கள் வாழ்வியல் 2 
பட்டப்பெயர் 17 ; 23-25 

மங்கலம் 33 ; 38 
பண்பாடு 2 , 33 

மடம் 34 ; 42 
பண்டையவரலாற்றுச்சிறப்பு 43 மண்டலம் 22 ; 23 
பல்லவராட்சி 3 

மதுரைப் பல்கலைக்கழகம் 3 
பழக்கவழக்கங்கள் 33 

மருத நில ஊர்ப்பெயர் 20 , 21 
பழங்காசுகள் 2 

மருதம் 20 
பழங்காலவரலாறு 2 

மன்னர்கள் 42 
பழம்பெயர்கள் 30 , 32 

மன்னர்களின் அலுவலர் 42 
பழம்பேர் தவிர்த்தபடி 37 மன்னர்கள் போர்புரிந்த செய்தி 
பழையபெயர் 31 

34 
பள்ளிகள் 36 

மாராயம் 25 
பள்ளிச்சந்தம் 33 ; 35 

மாற்றங்கள் 30 , 32 
பாலை 20 

முதல் பகுதி 7 
பாலை நிலஊர்ப்பெயர்கள் 20 ;21 முல்லை 20 
பிரதி நாமம் 31 

முல்லைநில ஊர்ப்பெயர் 20 21 
பிரமதேயநிலங்கள் 36 

முன்ஒட்டு 13 ; 29 
பிரமதேயம் 33 ; 36-38 ; 40 மூலங்கள் 2 ; 3 
பிராமணர்களுக்கு அளிக்கப் மொழியாய்வு 5 
பெற்றவை 36 

மொழியியல் துறை 2 
பிற்சேர்க்கை 29 

வடமொழிச் செல்வாக்கு 32 
பிறநாட்டார் குறிப்புகள் 3 வடமொழிச்சொற்கள் 32 
பிறமொழித்தாக்கம் 32 

வடமொழித்தொடர்பு 32 
பிறமொழியாளர் தொடர்பு 6 வடமொழியின் தாக்கம் 32 
பிறவகைப்பெயர் அடை 13 ; 18 வயல் 14 
பின்ஒட்டு 9 , 20 

வரலாற்று ஆய்வு 32 
புகழ் 30 

வரலாறு 2 ; 5 : 33 
புதிய பெயர்கள் 30 

வள்ளல்கள் 33 
புதுப்பெயர் 31 , 32 

வளநாடு 22 24 
புதுப்பெயரிட்டுவழங்கும்மரபு 26 வாழ்க்கைக் கூறுகள் 34 
புதை பொருட்கள் 2 

விகுதி 7 
புராணத்தொடர்பானகதைகள் விலங்கு 13 , 15 
32 

விளக்கப் பெயர் அடை 13-16 
புறநானூறு 3 

வீரச்செயல் 34 ; 43 
புறப்பொருள் வெண்பாமாலை வெற்றி 34 
3 ; 4 

வெற்றியின் நினைவு 20 
பூதானம் 41 

வேளாளர் அகரம் 39 
பெயர் 2 : 30 

வைணவக் கோயில்கள் 36 
பெயர்களின் தோற்றம் 1 ஜைனபௌத்தப்பள்ளிகள் 35 


நிறுவன வெளியீடுகள் 
1. எண்பதில் தமிழ் 

45 00 
2. பாரதியார் வாழ்க்கைக் கொள்கைகள் 

8 00 
3. தமிழர் ஆடைகள் 

16 00 
4. தமிழர் கண்ட மனம் 

9 00 
5. தமிழக நாட்டுப்புறக் கலைகள் 

10 00 
6. தமிழர் நாட்டு விளையாட்டுகள் 

14 00 
7. தமிழர் உணவு 

12 00 
8. தமிழர் தோற்கருவிகள் 

10 00 
9. தமிழும் தமிழரும் 

5 00 
10. Lauguage & Graminar ( Heritage of the Tamils ) 22 00 
11. Cultural Heritage of the Tamils 

20 00 
12. Literary Heritage of the Tamils 

50 00 
13. தொல்காப்பியம் - சிறப்புப்பாயிரம் 

10 00 
14. தொல்காப்பியம் -உரைவளம்- நூன்மரபு 

9 00 
15. தொல்காப்பியம் -உரைவளம்- மொழிமரபு 

9 00 
16. தொல்காப்பியம் -உரைவளம்- பிறப்பியல் 

8 00 
17. தொல்காப்பியம் உரைவளம் - புணரியல் 

10 00 
18. தொல்காப்பியம் -உரைவளம் - மரபியல் 

10 00 
19. தொல்காப்பியம் -உரைவளம்-தொகைமரபு 

8 00 
20. தொல்காப்பியம் -உரைவளம் - கிளவியாக்கம் 20 00 
21 தொல்காப்பியம் - உரைவளம் -உருபியல் 

8 00 
22. தமிழ் இலக்கியக் கொள்கை தொகுதி -3 

8 00 
23. தமிழ் இலக்கியக் கொள்கை-தொகுதி -5 

12 00 
24. தமிழ் இலக்கியக் கொள்கை - தொகுதி -6 

16 00 
25. தமிழ் இலக்கியக் கொள்கை - தொகுதி -7 

15 00 
26. கூவ நூல் 

7 00 
27 . மனை நூல் 

15 00 
28. பிரபந்தத்திரட்டு 

16 00 
29. தந்திவனப்புராணம் 

15.50 
30. திருக்குருகூர் திருவேங்கடநாதன் பிள்ளைத்தமிழ் 7 00 
31 . சின்ன மகிபன் குளுவ நாடகம் 

5 00 
32. பணவிடு தூது 

6 00 
33. கருவூரார் பல திரட்டு 

12 00 
34. சுவடியியல் பயிற்சி - கையேடு 

6 00 
35. கும்மிப்பாடல்கள் 

16 00 
36. பிரபந்த தீபிகை 

12 00 
37. கண்மருத்துவம் 

50 00 
38. தமிழில் விடுகதைகள் 

12 00 
39. அடியார்க்கு நல்லார் உரைத்திறன் 

12 00 
40. உலகத் தமிழ் எழுத்தாளர் யார் ? எவர்? 

600 
41. The Tamil Writers Directory 

10 00 
42. Tamil Resarch through Journals 

7 00 
43. Dr. MU VA 

20 00 
44. Dissertations on Tamilology 

10 .00 
45. Tirumurugan 

5 00 . 
46. Epigraphical Evidence for Tamil Studies 

10 00 
47. A Study of Perunilkatai 

12 00 - 
48 Tamil Drama 

20 00 
49. Papers on Tamil Studies 

15 00 
இயக்குநர் , உலகத்தமிழாராய்ச்சி நிறுவனம் 

டி.டி டி.ஐ. தரமணி , சென்னை -600113 . 


